திருக்கோயில்கள்‌ வழிகாட்டி 





ஸ்ரீ க்‌ பெருமாள்‌, திருவள்ளூர்‌ 


dl | தமிழ்நாடு அரசு 
2 இந்து சமய அறநிலையத்‌ துறை 








திருக்கோயில்கள்‌ வழிகாட்டி 


திருவள்ளூர்‌ மாவட்டம்‌ 


வெளியீடு : 
இந்து சமய அறநிலையத்‌ துறை 


முதற்பதிப்பு 


முன்‌அட்டை 


பின்‌ அட்டை 


அச்சிடுவோர்‌ : 


விலை 


உரிமை 


ஜூலை 2014 


அருள்மிகு ஸ்ரீ வீரராகவப்‌ பெருமாள்‌, 
திருவள்ளூர்‌ 


அருள்மிகு வள்ளி தெய்வாணை 

சமேத சுப்பிரமணிய சுவாமி, திருத்தணி மற்றும்‌ 
அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில்‌, 
திருத்தணி 


ஸ்ரீ மூகாம்பிகை ஹைடெக்‌ பிரிண்ட்ஸ்‌, 
சென்னை - 5. 


100/- 


: இந்து சமய அறநிலையத்துறை, 


தமிழ்நாடு அரசு 


அமைதி - வளர்ச்சி - வளமை 





பூ. செந்தூர்பாண்டியன்‌ 
இந்து சமயம்‌ மற்றும்‌ 
அறநிலையத்துறை அமைச்சர்‌ 


தலைமைச்‌ செயலகம்‌ 
சென்னை - 600 009. 





நாள்‌ 23.5.2014 


வாழ்த்துச்‌ செய்தி 


ஒலியின்‌ ஒசையாய்‌, ஒங்காரத்‌ திருவடியாய்‌ எல்லோரும்‌ போற்றும்‌ 
வெற்றித்‌ திருமகளாய்‌, தமிழர்களின்‌ குலவிளக்காய்‌ விளங்கும்‌ 
மாண்புமிகு இதய தெய்வம்‌ அம்மா அவர்களின்‌ நல்லாசியோடு இந்த 
வாழ்த்துச்‌ செய்தியை வழங்குகிறேன்‌. 


இலட்சிய வேட்கையுடன்‌, உலகமே வியந்து போற்றும்‌ உன்னத 
திட்டங்களால்‌, தொலைநோக்குப்‌ பார்வையால்‌ தமிழகத்தை முதன்மை 
மாநிலமாக எல்லாத்‌ துறைகளிலும்‌ வழிநடத்தும்‌ அம்மா அவர்களின்‌ 
மணிமகுடச்‌ செயல்களில்‌ ஒன்றாக இத்திருக்கோயில்கள்‌ வழிகாட்டி 
புத்தகம்‌ அமைகிறது. 


பிறவி எடுத்ததன்‌ பலனை ஒவ்வொரு மனிதனும்‌ அடைய 
வேண்டும்‌ என்றால்‌ ஆன்மாவைப்‌ பற்றி அறிய வேண்டும்‌. ஆன்மாவைப்‌ 
பற்றி அறிய ஒரே வழி திருக்கோயில்களுக்கு சென்று வழிபடுவதே. மனித 
மனம்‌ உயரவும்‌, சமூக வாழ்க்கை சிறக்கவும்‌ அனைவருக்கும்‌ 
வழிகாட்டியாகத்‌ திகழ்வது திருக்கோயில்களே. 


தமிழகத்தின்‌ பெருமையே திருக்கோயில்களை சார்ந்துதான்‌ 
அமைகிறது. தமிழகத்தில்‌ திருவள்ளூர்‌ மாவட்ட திருக்கோயில்‌ வழிகாட்டி 


புத்தகம்‌ பக்தர்களுக்கும்‌, பக்திச்‌ சுற்றுலாப்‌ பயணிகளுக்கும்‌ கருத்து 
பெட்டகமாகவும்‌, கருவூலமாகவும்‌ திகழும்‌ என்பதில்‌ ஐயம்‌ இல்லை. 


இவ்வழிகாட்டி புத்தகம்‌ எல்லாவகையிலும்‌ மின்னி மிளிர்கிறது. 
இதனை நேர்த்தியோடு உருவாக்கிய அனைத்து நெஞ்சங்களுக்கும்‌ 
வாங்கிப்‌ பயன்பெறும்‌ உள்ளங்களுக்கும்‌, என்‌ அன்பையும்‌, நெஞ்சம்‌ 
நிறைந்த வாழ்த்துக்களையும்‌ நெகிழ்வோடு பதிவு செய்கிறேன்‌. 


அன்புடன்‌ 


(பூ. செந்தூர்பாண்டியன்‌ ) 


சுற்றுலா, பண்பாடு மற்றும்‌ 
அறநிலையங்கள்‌ துறை, 
தலைமைச்‌ செயலகம்‌, 
சென்னை - 9. 

தொலைபேசி 044-25670820 


முனைவர்‌ ரா. கண்ணன்‌, இ.ஆ.ப. 
அரசு கூடுதல்‌ தலைமைச்‌ செயலாளர்‌ 





வாழ்த்துரை 
தமிழ்நாட்டிலுள்ள திருக்கோயில்களைப்‌ பற்றிய வரலாறுகளை மாவட்ட 
வரிசையாக எழுதி வெளியிடுவது காலத்தின்‌ தேவையாகவுள்ளது. இதனை 
ஆன்மீக அன்பர்கள்‌ பெரிதும்‌ எதிர்நோக்கியுள்ளனர்‌. தமிழக நாகரிகம்‌ 
திருக்கோயில்‌ நாகரிகமே. 
“கோயிலில்லா ஊரில்‌ குடியிருக்க வேண்டாம்‌” 
திருக்கோவிலில்லாத திருவிலூார்‌” 
ப “ஊரல்ல அடவி காடே” 





என்னும்‌ கருத்தாழம்‌ தமிழக மக்களிடையே அழுந்தி உள்ளது. வாழ்க்கைச்‌ சூழல்‌ 
மற்றும்‌ கால வளர்ச்சியில்‌ பல்வேறு சிக்கல்களை எதிர்கொள்ளத்‌ துணியும்போது 
ஏற்படும்‌ மனச்சலனங்கள்‌ ஆன்மீகத்‌ தேடல்களை அதிகரித்துள்ளன. பாடல்‌ 
பெற்ற தலங்கள்‌, பரிகாரத்‌ தலங்கள்‌, மங்களாசாசனம்‌ செய்யப்பெற்ற 
திருக்கோயில்கள்‌, இராசித்‌ தலங்கள்‌ என மக்கள்‌ தங்களின்‌ தேவைகளுக்கேற்ற 
திருத்தலங்களை நோக்கிப்‌ பயணிக்கத்‌ தொடங்கியுள்ளனர்‌. 

ஒரு கோவிலைப்‌ பார்க்கும்‌ போது அதில்‌ உள்ள கல்‌ சிற்பங்கள்‌, 
மரச்சிற்பங்கள்‌ மற்றும்‌ பண்டை ஒவியங்கள்‌ (௱பா௮5) அக்கோயிலின்‌ தல 
வரலாற்றை எடுத்துரைக்க அங்கே எவரும்‌ இலர்‌. பல கோயில்களில்‌ 
இராமாயணம்‌, மகாபாரதம்‌, திருவிளையாடல்‌ புராணம்‌ போன்ற காப்பியங்களில்‌ 
வரும்‌ புராண வரலாற்றுக்‌ காலத்தில்‌, இறைவன்‌ நடத்திய திருவிளையாடல்கள்‌ 
காட்சிப்படுத்துவதன்‌ மூலம்‌ எடுத்துரைக்கப்படுகின்றன. உதாரணமாகத்‌ 
திருப்புடைமருதூர்‌ இராஜகோபுர ஒவியங்கள்‌, திருக்குற்றாலச்‌ சித்ரசபை 
ஒவியங்கள்‌ போன்றவை. ஆதலால்‌, அதிகார பூர்வமாக வெளியிடப்படும்‌ 
இவ்வழிகாட்டி நூல்‌ செல்லும்‌ கோயில்களைப்‌ பற்றி அறிவதற்கு 
இன்றியமையாததாக இருக்கிறது. 

மேலும்‌ வெளிநாட்டு உள்நாட்டுச்‌ சுற்றுலாப்‌ பயணிகள்‌, குறிப்பாக இந்து 
மதத்தின்‌ மீதும்‌ இந்தியாவின்‌ பண்டைய கலாசாரத்தை அறியவும்‌ தங்கள்‌ 
பயணத்‌ திட்டங்களை வகுக்கவும்‌ இவ்வழிகாட்டி நூல்‌ நல்ல உறுதுணையாக 
அமையும்‌. 

மாவட்டந்தோறும்‌ இவ்வழிகாட்டி நூல்கள்‌ இந்து சமய 
அறநிலையத்துறையினரால்‌ வெளியிடபட்டமைக்கு என்‌ மனமார்ந்த 


வாழ்த்துக்கள்‌. எல்லா மாவட்டங்களையும்‌ அடக்கிய மாநில அளவிலான ஒரு 
வழிகாட்டி நூலையும்‌, மாவட்ட நூல்களைச்‌ சுருக்கி வெளியிட வேண்டும்‌ 
என்று பிரார்த்தித்துக்‌ கொண்டு வாழ்த்துகிறேன்‌. 

“ஆலயம்‌ தொழுவது சாலவும்‌ நன்று” என்பது அவ்வைப்‌ பிராட்டியாரின்‌ 
நல்லுரையாகும்‌. அறம்காத்த பண்டைத்‌ தமிழ்‌ மன்னர்கள்‌ அறச்சின்னங்களாக 
ஆலயங்களை எழுப்பி, தத்தம்‌ இயல்பிற்கேற்றவாறு பொன்னும்‌ பொருளும்‌ 
வழங்கி அவைகளைப்‌ பண்புக்‌ களஞ்சியங்களாக உருவாக்கி வைத்துள்ளனர்‌. 
அண்டை நாட்டார்‌ வந்து வியந்து போற்றும்‌ கவின்கலைச்‌ சிற்பங்களையும்‌, 
ஓவியக்‌ கலைகளையும்‌ ஒவ்வொருவரும்‌ கண்டு பேருவகை கொள்ள வேண்டிய 
ஒன்றாகும்‌. திருக்கோவிலின்‌ தொன்மை கருதி மாவட்டந்தோறும்‌ உள்ள 
திருக்கோயில்களுக்குச்‌ சென்று கண்ணாரக்‌ கண்டு, நெஞ்சுருக நின்று, 
நினைத்ததை வழிபட ஏதுவாக மாவட்டக்‌ கையேடு தலவரலாற்றோடு 
வெளியிடுவது பக்தர்களுக்கு உள்ளங்கை நெல்லிக்கனியாகும்‌. 

இக்கையேடு வெளியிடுவதற்குத்‌ தலவரலாறு முதல்‌ அப்பகுதி 
திருக்கோயில்களின்‌ தனிச்சிறப்புகள்‌ வரை கொடுத்துதவி, மாவட்டந்தோறும்‌ 


இந்நூல்‌ வெளியிட உறுதுணை புரிந்த அத்துணை அன்பர்களுக்கும்‌ 
வாழ்த்துக்கள்‌. 





ரர நளி 


( முனைவர்‌ ரா. கண்ணன்‌ ) 


ப. தனபால்‌, எம்‌.ஏ., பி.எல்‌., 119, உத்தமர்‌ காந்தி சாலை, 


நுங்கம்பாக்கம்‌, 





ள்‌ செல்‌ 600034 
ந்து சமய லையத்துை ராவய ்‌ 
இந்து அறநி பு அலுவலகம்‌ : 044-2833 4815 
நிகரி : 044-2833 4816 
மின்னஞ்சல்‌ : £n.endowments@gmail.com 
டை. 
வாழ்த்துரை 


“கால்களால்‌ பயன்‌என்‌ கறைக்கண்டன்‌ உறை கோயில்‌ 
கோலக்கோபுரக்‌ கோகரணம்‌ சூழாக்‌ கால்களால்‌ பயன்‌என்‌” 


என்னும்‌ நாவுக்கரசரின்‌ நன்மொழிக்கேற்ப ஆயிரம்‌ நாமம்‌ 
உரைப்பினும்‌ அணுப்பொழுதாவது அவன்‌ அருளாலே அவன்‌ தலம்‌ நின்று 
அவன்‌ தாள்‌ வணங்கி மகிழ்வதற்கு ஈடில்லை என்பார்கள்‌. 
இப்பேரின்பத்தை எந்நாளும்‌ அனுபூதியடையக்‌ கிடைத்த வாய்ப்பு 
வாழ்நாளில்‌ கிடைத்த பிறவிப்‌ பயனாகும்‌. 


சமயத்தின்‌ மூலம்‌ உயர்‌ பண்பினையும்‌ ஒழுக்கத்தையும்‌, 
நம்பிக்கையையும்‌, இடர்ப்பாடுகளைச்‌ சமாளிக்கும்‌ மனப்பான்மையையும்‌ 
ஏற்படுத்துதல்‌ முடியும்‌. உண்மை, தூய்மை, அன்பு, நேர்மை, அயராத 
நம்பிக்கை போன்ற உயர்‌ பண்புகளை மக்களிடையே ஏற்படுத்தி மனித 
ஆளுமை வளர்ச்சிக்குப்‌ பெரிதும்‌ உதவுவது திருக்கோயில்கள்‌ சார்ந்த 
பண்பாட்டு அசைவுகளே ஆகும்‌. அதனால்தான்‌ அரசன்‌ முதல்‌ 
சாமானியன்‌ வரை அவரவர்‌ அரண்மனைகளையும்‌ இல்லங்களையும்‌ 
காப்பதைவிட ஆலயங்களைக்‌ காத்து வந்தனர்‌. அந்த வகையில்‌ 
தமிழகத்தின்‌ ஒவ்வொரு தலமும்‌ ஒரு சிறப்புப்‌ பெற்றவை. தலங்கள்‌ 
தோறும்‌ தரிசிப்பதால்‌ முன்னோர்கள்‌ தடம்‌ பதித்த மண்ணில்‌ நாமும்‌ 
சென்று நிற்கும்‌ புண்ணியம்‌ அடைந்தவர்களாகிறோம்‌. 


நல்லறம்‌ செய்து நற்கதி எய்திட சென்றிடுவீர்‌! சிறப்புப்‌ பெற்ற 
திருக்கோயில்களுக்கு பக்தி நெறியினிற்‌ சென்று பரகதிவேட்கையராகிப்‌ 
பாவம்‌ நீங்கிச்‌ சித்திபெற முயல்வோர்க்கு இந்நூல்‌ பெரிதும்‌ 
ஆற்றுப்படுத்தும்‌. 

இவ்வழிகாட்டி நூல்‌ வெளிவர உதவிய நல்‌ உள்ளங்களுக்கு 
வாழ்த்துக்களைத்‌ தெரிவித்து அனைவரும்‌ இறைவன்‌ திருவருளால்‌ 
எல்லா வளமும்‌ பெற்று பல்லாண்டு வாழ வாழ்த்துகிறேன்‌. 

நன்றி [ ்‌ தை] Al 
| A “' 


( ப.தனபால்‌ ) 


தமிழ்நாடு - மாவட்டங்கள்‌ 









காஞ்சிபுரம்‌ மாவட்டம்‌ 





ஆ. 

“2 

[5] 

ஆ 

a 

kk 

கீ 

| த 

ட்‌ த 

= 

ட்‌ ] 

3 

ஐ | 

ட்‌ 

ஞ்‌ dey 

1 * ்‌ 
: க 3 
ஆ 2 
ட கூ ட்‌ 
தி 3 | 


ககா ட்‌ 
ரதேயமு புழி 


முழுாயை ழீ யாம பாமமுு யா இராமல்‌ 
முய ௫ (பீம மம 

0109 1-6 ராரா மம இராமல்‌ 
முழு பூமியா 11௦/6 

(டி) மாரா worn இராமல்‌ 

முயல (பீம இராமல்‌ 

முமுயஐ ௫ பமக ஓரல்‌ 
முய ழீ (ரயாமம பம்பு இராமல்‌ 
முழு யாமி ரர்‌ ரூடி எம ஜெயல! 
முழுாயை ழீ பராம யப்‌ ஓரம 
முழற ழு -பலாயய(ம (40 எவ 

ஏப்ப ராமு 7௨௫ “பமா இராமல்‌ 
மழுயஒறுஒலிடு மர பயா இராமல்‌ 
முய பெய்ய இராமலி 

(ர) யய ரம்‌ இரும 

முய ழீ (ரயாமம பரம! இராமல்‌ 
முய ஓ௫ (யரா மம்‌ இராமல்‌ 


“66 


86 


‘LC 
9c 
‘oc 
ve 
‘ec 
‘Cc 


16 


‘0c 


6 
‘8l 
21 


முயல ம்ம்ம்ம்‌ இராமல்‌ 

முழாய PDE (மாம SD? (மம ய2016 இராய 
முழுாயை ழீ யாமம்‌ ஈ0பமரய்நு படிம யா இராமல்‌ 
முழுாயை ழீ யாமம்‌ ஈ0பூமரய்நு படிம யா இராமல்‌ 
மாய யரா 16 1௦ 

ஏப்ப மழு ஒலு இராமல்‌ 

மழாயஒறஒலிழ யாமரிர6 அரி 

(ர) மயிறு பவே இருமல்‌ 

முழுாய2 ௮ [மராராபூயராமிமஹ்‌ இராமல்‌ 
முய [பராமயன1000 166 நொயல்‌ 
முழாய 1 பம்மல்‌ ரெமி! 
முழாப ழ்‌ பராம 1002௮0 இராமல்‌ 
முழுாய ழீ ராமு மலய இராமல்‌ 
முழுயற ழு (ரபாமமி படத பாடி இராமல்‌ 
முப பமக யல 

முய ஒ௫ மர மடயமங இராமல்‌ 
முழாய௰௫ யாம எம ஜெயல 
முழுாயற 1 (ராயாமம ஈபூமரம்நுபடி இராமல்‌ 


9 
‘dl 
‘vl 
81 


cl 


© =~ 
[ன 


= NT” மூ. 64 2 


பயணியர்‌ கவனத்திற்கு... 


குடத்துள்‌ இட்ட விளக்காக பல திருக்கோயில்களும்‌ அரிய 
சிற்பங்களும்‌ , தொல்பொருள்‌ முக்கியத்துவம்‌ பெற்றும்‌ 
புராண இதிகாசப்‌ பெருமைகள்‌ அறியப்படாமல்‌ இருப்பதே 
உண்மை, ஆழ்வார்களும்‌ நாயன்மார்களும்‌ இன்னும்‌ 
ஆச்சாரியர்கள்‌ பலரும்‌ வந்து வழிபட்டு, முக்திப்பேறுபெற்ற 
பல தலங்களை , தோற்றக்குறைவாலும்‌ மக்கள்‌ வருகை 
குறைவாலும்‌ கீர்த்தி அற்றவை எனக்‌ கருதிடாமல்‌, பேசும்‌ 
தெய்வங்கள்‌ உறையும்‌ அத்தலங்களுக்கு நாம்‌ தவறாமல்‌ 
விரும்பி விசேடமாக சென்று தரிசித்து அருள்‌ பெற்று 
வருவது விரும்பத்தக்கது. 

பிராத்தனையாக ஆபரணங்களை  சமர்ப்பிப்பதும்‌ 
மண்டபங்கள்‌ கட்டுவிப்பதும்‌ மட்டுமே பெருமையுடையது 
அன்று, இயன்றவரை திருக்கோயில்களைச்‌ சார்ந்த 
அறச்செயல்‌ ஏதாவது ஒன்றை மேற்கொள்வது சிறந்தது என 
சிவஞானமுனிவர்‌ காஞ்சிபுராணத்தில்‌ எடுத்தியம்புகிறார்‌. 
ஒரே நாளில்‌ பற்பல திருக்கோயில்களுக்கும்‌ பரபரப்பாகவே 
செல்ல வேண்டியிருக்கலாம்‌, நன்றாக நினைவில்‌ 
கொள்ளுமாறு நிழற்படங்களை எடுத்துக்கொள்ளும்‌ 
வண்ணம்‌ கைக்கேமராவுடன்‌ சென்று, அனுமதிக்கப்பட்ட 
இடங்களில்‌ திருக்கோயிலின்‌ உட்புறமோ வெளியிலோ 
புகைப்படம்‌ எடுத்திடத்‌ தவற வேண்டாம்‌. 
அடக்கத்துடனும்‌, பணிவுடனும்‌, பக்தியுடனும்‌, பயணம்‌ 
மேற்கொள்வது நினைவு கொள்ளத்தக்க நற்பயணத்தையும்‌ 
நல்ல நண்பர்களையும்‌ உருவாக்கும்‌. 


உலகளாவிய திருவிழா சிறப்புகளைக்‌ கொண்ட 
திருக்கோயில்கள்‌ அமைந்த தமிழகத்தில்‌ நாம்‌ 
ஒவ்வொருவரும்‌ வருடத்திற்கு ஒருமுறை ஒரு பெரிய 
திருத்தல திருவிழாவிற்குச்‌ சென்று வரவேண்டும்‌, பிற 
நேரங்களில்‌ வாழுமிடத்திற்கு அண்மையில்‌ அமைந்த 
திருக்கோயில்களின்‌ திருவிழாக்களுக்கும்‌ சென்று 
கண்டுகளிப்பது ஆன்ம திருப்தி உருவாக்கும்‌. 
தொன்மைமிக்க புராண இதிகாசங்களை அந்தந்த 
தலத்திற்குரிய சிறப்பு சிறு நிகழ்வுகளோடு திருக்கோயில்‌ 
தலபுராணம்‌ தெரிவிக்கும்‌. அதற்கு தத்துவார்த்தமாகப்‌ 
பொருள்‌ உணராமல்‌ நேரிடையாகப்‌ பொருள்கொண்டு 
குதர்க்கமான மற்றும்‌ தவறான விளக்கங்களால்‌ விமர்சிப்பது 
ஏற்கத்தக்கதல்ல, ஆலயங்களின்‌ எந்தவொரு விளக்கமும்‌ 
மெய்ஞான அடிப்படையில்‌ மேற்கொள்ளவேண்டும்‌, 
விஞ்ஞான விளக்கங்களைப்‌ புகுத்தி, குழம்பி நிற்பதை 
தவிர்க்க வேண்டும்‌. 

இப்பிரிவில்‌ உள்ள திருக்கோயில்கள்‌ பொதுவாக காலை 
7.00 மணி முதல்‌ நண்பகல்‌ 12.00 மணி வரையிலும்‌, மீண்டும்‌ 
மாலை 4.00 மணி முதல்‌ சுமார்‌ 8.30 மணி வரையிலும்‌ 
மட்டுமே திறந்திருக்கும்‌, இந்த கால நிர்ணயத்தை கருத்திற்‌ 
கொண்டு அவரவர்‌ உணவு இடைவேளைக்கும்‌ ஓய்வு 
எடுத்தலுக்கும்‌ சற்று அதிகதொலைவு பிரயாணம்‌ 
மேற்கொள்ளவும்‌ கணக்கிட்டுக்கொண்டு திரும்புதல்‌ நலம்‌. 
நகரங்களைத்‌ தவிர்த்து தொலைதூரத்தில்‌ உள்ள 
திருக்கோயில்களையும்‌ தரிசித்து வரவசதியாக அனைவரும்‌ 
எடுத்துச்‌ செல்லத்தக்க எளிய உணவு மற்றும்‌ 
சிற்றுண்டிகளை கையிற்கொண்டு செல்லுதல்‌ சிறந்தது. 


இந்து சமய அறநிலையத்துறையால்‌ அன்னதானத்திட்டம்‌, 
ஒருகால பூஜை, சிறப்பு ஆன்மீக வகுப்புகள்‌, அர்ச்சகர்கள்‌ 
ஒதுவார்கள்‌ புத்தொளிப்பயிற்சி, இலவசத்‌ திருமணம்‌, 
கோவில்‌ திருப்பணி, குடமுழுக்கு, கும்பாபிஷேகம்‌, சமயச்‌ 
சான்றோர்‌ விழாக்களில்‌ கருத்தரங்கு , சமயச்‌ சொற்பொழிவு 
திருக்கோயில்‌ பணியாளர்‌ மனிதநேயப்‌ பயிற்சி போன்ற பல 
நடவடிக்கைகள்‌ மேற்கொள்ளப்பட்டு வருவதை நன்கறிந்து 
பயன்பெறுக. 


பெரும்பாலும்‌ ஆலய செயல்‌ அலுவலர்கள்‌ எனும்‌ அரசு 
அலுவலரின்‌ பொறுப்பில்‌ உள்ள திருக்கோயில்கள்‌ 
அறங்காவலர்களின்‌ துணையோடு, நிர்வகிக்கப்பட்டு 
வருகின்றன. பணமோ பொருளோ அணிகலன்களோ 
செலுத்தவும்‌, இரசீது பெறவும்‌ செயல்‌ அலுவலரை மட்டுமே 
அணுகவும்‌. பிற எந்தவொரு நபரும்‌ சிப்பந்திகள்‌ உட்பட 
ஆலயச்‌ சார்பில்‌ எவற்றையும்‌ சட்டப்படி பெறத்தக்கவர்‌ 
அல்லர்‌. 

“திருக்கோயில்‌” என்னும்‌ மாத இதழ்‌ அறநிலையத்‌ 
துறையினால்‌ பிரதி ஒன்றுக்கு ரூ.15/-க்கு வெளியிடப்‌ 
படுகிறது. ஆண்டு சந்தா ரூ. 180/-, பத்தாண்டு சந்தா 
ரூ.1800/-, ஆயுள்‌ சந்தா ரூ.2700/- (பதினைந்து ஆண்டுகள்‌) 
இதழ்‌ பெற முகவரி, ஆணையர்‌, இந்து சமய 
அறநிலையத்துறை, நெ 119, உத்தமர்‌ காந்தி சாலை , 
சென்னை - 600 034 ஆகும்‌. 

திருக்கோயில்‌ வளாகத்தில்‌ தூய்மை காக்க வேண்டியது, 
முதற்படி . நாமே அசுத்தம்‌ செய்யாதிருப்பதும்‌, அப்படிச்‌ 


செய்பவரைத்‌ தடுப்பதும்‌ நலம்‌ தவறான இடங்களில்‌ 
விளக்கேற்றியும்‌ தவிர்க்க வேண்டிய கற்பூரத்தை 
ஆங்காங்கு ஏற்றியும்‌, விபூதி, குங்குமப்‌ பிரசாதங்களை 
சுற்றிலும்‌ தூண்களிலும்‌ கொட்டியும்‌ தூய்மைக்கேடு 
வராவண்ணம்‌ குறிப்பாக , உரிய இடங்களில்‌ உணவருந்தி, 
உணவருந்திய இடத்தை தாமே சுத்தம்‌ செய்து 
விட்டுப்போவதும்‌ தனி மனிதர்‌ செய்யும்‌ திருப்பணி 


வகையில்‌ அடங்கும்‌. 


ஒவ்வொரு திருக்கோயிலுக்கும்‌ அலுவலகமும்‌, 
நிர்வாகிகளும்‌ ,இந்து சமய அறநிலையத்துறை சட்டப்படி 
இயங்கி வருகிறார்கள்‌. ஆனால்‌ இத்திருக்கோயில்‌ 
களுக்குச்‌ சிறப்பு அறச்செயல்கள்‌, அன்னதானம்‌ 
திருப்பணிகள்‌ ஆகியவற்றை மேற்கொள்வதாக விளம்பரம்‌ 
செய்து உதவி பெறுகின்ற அமைப்புகளின்‌ செயல்பாடு 
சட்டத்திற்குப்‌ புறம்பானது. அவற்றிற்கு ஆதரவு தராமல்‌ தக்க 
சான்றுடன்‌ அவை குறித்து அலுவலகத்திற்கு தகவல்‌ 
அளிக்க கேட்டுக்கொள்ளப்படுகிறது. 

திருக்கோயில்‌ பாக்கிகளைச்‌ செலுத்தாத உங்களின்‌ 
நண்பர்கள்‌ உறவினர்கள்‌, தெரிந்தவர்கள்‌ இருந்தால்‌ 
அவற்றை உடனே பாக்கியின்றிச்‌ செலுத்திடச்‌ செய்யுங்கள்‌. 
அதுவும்‌ ஒருவகை காணிக்கை செலுத்துவதாகும்‌. 


திருவள்ளூர்‌ மாவட்டம்‌ - திருக்கோயில்கள்‌ 


பொருளடக்கம்‌ 


திருக்கோயில்‌ பெயர்‌ 


அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில்‌, 
திருத்தணிகை 


அருள்மிகு வட ஆரண்யேஸ்வரர்‌ திருக்கோயில்‌, 


திருவாலங்காடு 

அருள்மிகு மகிஷாசுரமர்த்தினி அம்மன்‌ 
திருக்கோயில்‌, மத்தூர்‌ 

அருள்மிகு ஊன்றீஸ்வரர்‌ திருக்கோயில்‌, பூண்டி 
அருள்மிகு வாசீசுவரசுவாமி திருக்கோயில்‌, 
திருப்பாச்சூர்‌ 

அருள்மிகு வீரராகவப்‌ பெருமாள்‌ திருக்கோயில்‌, 
திருவள்ளூர்‌ 

அருள்மிகு பக்தவச்சலப்‌ பெருமாள்‌ திருக்கோயில்‌, 
திருநின்றவூர்‌ 

அருள்மிகு இருதயாலீஸ்வரர்‌ திருக்கோயில்‌, 


திருநின்றவூர்‌ 
அருள்மிகு ஒத்தாண்டீஸ்வரர்‌ திருக்கோயில்‌, 


திருமழிசை 
அருள்மிகு தேவிகருமாரியம்மன்‌ திருக்கோயில்‌, 
திருவேற்காடு 





ப திருக்கோயில்‌ பெயர்‌ 


அருள்மிகு ஜெகந்நாதப்‌ பெருமாள்‌ (ம) 

திருமழிசை ஆழ்வார்‌ திருக்கோயில்‌, திருமழிசை 
அருள்மிகு திருக்கச்சி நம்பிகள்‌ மற்றும்‌ 

வரதராஜப்‌ பெருமாள்‌ திருக்கோயில்‌, 
பூவிருந்தவல்லி 

அருள்மிகு பாலசுப்பிரமணியசுவாமி திருக்கோயில்‌, 
சிறுவாபுரி 


அருள்மிகு பாலசுப்பிரமணியசுவாமி திருக்கோயில்‌, 


ஆண்டார்‌ குப்பம்‌. 


அருள்மிகு ஆனந்தவல்லி சமேத 

அகத்தீஸ்வரர்‌ திருக்கோயில்‌, பஞ்செட்டி 
அருள்மிகு புஷ்பரதீஸ்வரர்‌ திருக்கோயில்‌, ஞாயிறு 
அருள்மிகு கரிகிருஷ்ணப்‌ பெருமாள்‌ திருக்கோயில்‌ 
திருஆயர்பாடி, 

அருள்மிகு அகத்தீஸ்வரசுவாமி திருக்கோயில்‌, 
கும்மமுனிமங்கலம்‌, 

அருள்மிகு வரதராஜப்‌ பெருமாள்‌ திருக்கோயில்‌ (ம) 
அருள்மிகு ஏகாம்பரநாதர்‌ திருக்கோயில்‌, மீஞ்சூர்‌. 
அருள்மிகு பவானி அம்மன்‌ திருக்கோயில்‌, 


பெரியபாளையம்‌ 





ட திருக்கோயில்‌ பெயர்‌ 


அருள்மிகு சிதம்பரேஸ்வரர்‌, கேசவப்‌ பெருமாள்‌ 


மற்றும்‌ செங்கழுநீர்‌ விநாயகர்‌, திருக்கோயில்கள்‌, 


தொட்டிக்கலை 


அருள்மிகு திரிபுராந்தகேஸ்வரர்‌ திருக்கோயில்‌, 
கூவம்‌ 

அருள்மிகு லட்சுமி நரசிம்மப்‌ பெருமாள்‌ 
திருக்கோயில்‌, நரசிங்கபுரம்‌ 

அருள்மிகு சந்திரசேகரர்சுவாமி திருக்கோயில்‌, 
(புது) கும்மிடிப்பூண்டி 

அருள்மிகு திருக்கள்ளீஸ்வரர்‌ திருக்கோயில்‌, 
திருக்கண்டலம்‌ 

அருள்மிகு சிங்கீஸ்வரர்‌ திருக்கோயில்‌, மப்பேடு 
அருள்மிகு பூங்காவனத்தம்மன்‌ (௭) 
அங்காளபரமேஸ்வரி திருக்கோயில்‌, புட்லூர்‌ 
அருள்மிகு திருவுடையம்மன்‌ உடனுறை 
திருமணங்கீஸ்வரர்‌ திருக்கோயில்‌, மேலூர்‌ 
அருள்மிகு திருபாலீஸ்வர சுவாமி திருக்கோயில்‌ 


திருப்பாலைவனம்‌ 





திருவள்ளூர்‌ மாவட்டத்‌ திருக்கோயில்கள்‌ வழிகாட்டி இ : 


1. அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில்‌, 
திருத்தணிகை 





திருத்தணிகைத்‌ திருத்தலம்‌ முருகன்‌ உறையும்‌ ஆறுபடை 
வீடுகளில்‌, ஐந்தாம்‌ படை வீடாகும்‌. நக்கீரர்‌, அருணகிரிநாதர்‌, 
இராமலிங்க அடிகளார்‌, முத்துசாமி தீட்சிதர்‌ ஆகிய அருளாளர்கள்‌ 
பாடல்‌ பெற்ற புனிதத்தலமாகும்‌. இத்தலம்‌ சென்னை மும்பை இரயில்‌ 
மார்க்கத்தில்‌ அரக்கோணத்திற்கு 13கி.மீ. தூரத்திலும்‌, 
சென்னையில்‌ இருந்து 84கி.மீ. தூரத்திலும்‌, திருப்பதிக்கு தெற்கே 
66கி.மீ தொலைவிலும்‌, காஞ்சிபுரத்திற்கு வடக்கே 44கி.மீ. 







)* 20% 00205 09 020 00 00% EDs CCDC CDE CDE 


: A ; திருவள்ளூர்‌ மாவட்டத்‌ திருக்கோயில்கள்‌ வழிகாட்டி 


தொலைவிலும்‌ அமைந்துள்ளது. திருப்பதி செல்வோர்‌ அவசியம்‌ 
வழிபடவேண்டிய திருத்தலம்‌. அசுரர்களையும்‌ அவர்கள்‌ 
தலைவனான சூரபதுமனையும்‌ அழித்த முருகப்பெருமான்‌ 
தணிகைக்கு எழுந்தருளி வள்ளிம்மையை மணந்து அமைதியுடன்‌ 
காட்சியளிக்கின்றார்‌. முருகன்‌ அசுரர்களுடன்‌ போர்செய்து சினம்‌ 
தணிந்து வீற்றிருப்பதால்‌, இத்தலத்திற்கு “தணிகை” எனப்பெயர்‌ 
ஏற்பட்டது. இப்பெரும்பதி ஓர்‌ சிறந்த பிரார்த்தனைத்‌ தலமாகத்‌ 


திகழ்கின்றது. 

மூலவர்‌ ட்‌ சுப்பிரமணியர்‌ 

உற்சவர்‌ = சுப்பிரமணியர்‌ 

தாயார்‌ - வள்ளி தெய்வானை 

ஆகமம்‌ ்‌ காமிகம்‌ 

திறப்பு ்‌ காலை 6.00 முதல்‌ இரவு 9.00 மணி வரை 









CCD CDE EEC CD DCDCDC CD ௪05௪0௩0௪05 0: 


திருவள்ளூர்‌ மாவட்டத்‌ திருக்கோயில்கள்‌ வழிகாட்டி ்‌ இ 


வள்ளிதிருமணம்‌, சிவராத்திரி, 1008 சங்கு அபிஷேகம்‌, 
தமிழ்ப்புத்தாண்டு, 1008 பால்குட விழா, தெய்வானை திருமணம்‌, 
ஆடிக்கிருத்திகை தெப்பத்திருவிழா, கந்தர்‌ சஷ்டி விழா, திருப்புகழ்‌ 
திருப்படித்திருவிழா ஆகியவற்றுடன்‌, பரணி தோறும்‌ தங்கத்தேர்‌ 
புறப்பாடும்‌ கிருத்திகைதோறும்‌ வெள்ளி மயில்‌ வாகனப்புறப்பாடும்‌ 
உண்டு. இங்கு அதிகாலை விஸ்வரூப தரிசனம்‌, காலை சந்தி, 
உச்சிக்காலம்‌, சாயரட்சை, அர்த்தஜாமம்‌, இரவு பள்ளியறை ஆக 
ஆறு கால பூஜை நடைபெறுகிறது. இத்திருக்கோயிலில்‌ 
நாள்தோறும்‌ காலை 6 மணி முதல்‌ இரவு 9 மணி வரை தொடர்ந்து 
தரிசனம்‌ உண்டு. விழாக்காலங்களிலும்‌, ஞாயிற்றுக்‌ 
கிழமைகளிலும்‌, பூஜை நேரங்கள்‌ மாறுபடும்‌. குடில்கள்‌, தங்கும்‌ 
அறைகள்‌, திருமண மண்டபங்கள்‌, சித்த மருத்துவமனை, நூலகம்‌, 
கருணை இல்லம்‌ ஆகியவை உண்டு. இத்திருக்கோயில்‌ 
நிர்வாகத்தின்‌ கீழ்‌ பல திருக்கோயில்கள்‌ உபகோயில்களாக 


பராமரிக்கப்பட்டு வருகின்றன. 


விமான நிலையம்‌ : சென்னை 
ரயில்வே நிலையம்‌ திருத்தணி 
பேருந்துநிலையம்‌ : திருத்தணி 


மேலும்‌ விவரங்களுக்குத்‌ தொடர்பு கொள்ள : 
தொலைபேசி எண்‌. 044 - 2788 5247 


மின்னஞ்சல்‌ : ராப££காigaimurugan@gmail.com 






+ CO CD COD CD + CO CD + 0௦% 040 D+ CO ௪04 சேடு சோடு CO சோடு 4 COCA 


இ ்‌ திருவள்ளூர்‌ மாவட்டத்‌ திருக்கோயில்கள்‌ வழிகாட்டி 


2. அருள்மிகு வட ஆரண்யேஸ்வரர்‌ 
திருக்கோயில்‌, திருவாலங்காடு 


'சருள்யித பத்ரகாளியம்மன்‌. 
திருக்கோயில்‌ 


திருவாலங்காடு 





இறைவனால்‌ “அம்மையே” என்று அழைத்துச்‌ சிறப்பிக்கப்‌ 
பெற்ற காரைக்கால்‌ அம்மையார்‌ தலையால்‌ நடந்து வந்து நடராசரின்‌ 
திருவடிக்கீழிருந்து சிவானந்த இன்பத்தை அனுபவித்துக்‌ 
கொண்டிருக்கும்‌ திருத்தலமே “வடாரண்யம்‌” என அழைக்கப்‌ 
பெறும்‌ “திருவாலங்காடு” திருத்தலம்‌ ஆகும்‌. இறைவன்‌ 
காளியுடன்‌ ஊர்த்துவ நடனமாடிய திருத்தலமாகவும்‌, 
நடராசப்பெருமான்‌ திருநடனம்‌ புரியும்‌ பஞ்சசபைகளுள்‌ இரத்தின 
சபையாகவும்‌ சிறப்புற்று விளங்குவது இத்திருவாலங்காடு 
வடாரண்யேசுவரர்‌ ஆலயமாகும்‌. திருஞானசம்பந்தர்‌, 


திருநாவுக்கரசர்‌, சுந்தரர்‌ ஆகிய மூவரும்‌ இத்தலத்தைப்‌ 






rE CDEC CDC 





DCDCDC CED EEG 


திருவள்ளூர்‌ மாவட்டத்‌ திருக்கோயில்கள்‌ வழிகாட்டி ்‌ இ : 


பாடியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மேலும்‌, காரைக்கால்‌ அம்மையார்‌, 
பட்டினத்தடிகள்‌, அருணகிரிநாதர்‌, கச்சியப்ப சிவாச்சாரியார்‌, 
இராமலிங்கசுவாமிகள்‌, பாம்பன்‌ சுவாமிகள்‌ முதலான பல 


அருளாளர்களும்‌ இத்திருத்தலத்தைப்‌ பாடிப்பரவி உள்ளனர்‌. 


மூலவர்‌ : வட ஆரண்யேஸ்வரர்‌ 

உற்சவர்‌ : நடராஜர்‌ 

அம்பாள்‌ : வண்டார்‌ குழலி 

தலவிருட்சம்‌ : ஆலமரம்‌ 

ஆகமம்‌ : காமிகம்‌ 

திறப்பு : காலை 7.00 - 12.00 / 4.00 முதல்‌ 8.00 வரை 


திருவாலங்காட்டிலிருந்து ஒரு கிலோ மீட்டர்‌ தொலைவில்‌ உள்ள 
பழையனூர்‌, சத்தியத்திற்காக தம்முயிரைத்‌ தந்து புகழ்‌ கொண்ட 
வேளாளர்‌ பெருமக்களால்‌ பெருமை கொண்டு விளங்குகின்றது. 
வேளாளர்கள்‌ தீப்பாய்ந்த மண்டபம்‌ இன்றும்‌ இத்திருவாலங்காட்டுத்‌ 
திருத்தலத்தில்‌ இருப்பது குறிப்பிடத்தக்க ஒன்றாகும்‌. 
திருஞானசம்பந்தரும்‌ பழையனூர்‌ நீலி சரிதத்தைத்‌ தாம்‌ 
அருளியுள்ள தேவாரத்‌ திருப்பதிகத்தில்‌ பாடியுள்ளார்‌. மிகவும்‌ 
பழமையான இத்திருக்கோயிலில்‌ ஏராளமான கல்வெட்டுக்கள்‌ 
உள்ளன. கல்வெட்டில்‌ நடராசப்‌ பெருமானின்‌ பெயர்‌ “அரங்கில்‌ 
அண்டமுற” நிமிர்ந்தருளிய நாயனார்‌ என்று கூறப்பட்டுள்ளது. 
இத்திருக்கோயிலின்‌ தலவிருட்சம்‌ ஆலமரம்‌ ஆகும்‌. 

தீர்த்தம்‌ முத்தி தீர்த்தம்‌. உள்பிரகாரங்களில்‌ சித்தி விநாயகர்‌, 
சுப்பிரமணியர்‌, அகோரவீரபத்திரர்‌, நாயன்மார்கள்‌, தட்சிணாமூர்த்தி, 






)* சோ: CD COD CD + COD சேடு CO CD + 2) சோ CLD + சேடு சேடு + CD சோடு + சோடு சே 


இ திருவள்ளூர்‌ மாவட்டத்‌ திருக்கோயில்கள்‌ வழிகாட்டி 


சண்டிகேசுவரர்‌, லிங்கோத்பவர்‌, 
பிரம்மா துர்கை பஞ்சலிங்கங்கள்‌, 
சூரியன்‌, சந்திரன்‌, பெருமாள்‌ 
நவக்கிரகம்‌ ஆகியோர்‌ உள்ளனர்‌. 
தீர்த்தக்‌ கைரயில்‌ 
பத்ரகாளியம்மன்‌ கோயில்‌ உள்ளது. 
நான்கு காலபூசையும்‌, ஆருத்திராவும்‌ 
சிறப்பாக நடைபெறுகின்றன. 
இங்குள்ள கமலத்தேர்‌ எங்கும்‌ 
இல்லாத சிறப்புப்‌ பெற்றது. அழகிய 
வடிவில்‌ கமலம்‌ மலர்ந்தது போன்ற அமைப்பு உடையது. காலை 7 





மணி முதல்‌ 12 மணி வரையும்‌ மாலை 4 மணி முதல்‌ 8 மணி வரையும்‌ 
தரிசனம்‌ செய்ய இயலும்‌. இவை விஷேட தினங்களில்‌ மாறுதலுக்கு 


உட்பட்டதும்‌ ஆகும்‌. 

விமான நிலையம்‌ ட சென்னை 
ரயில்வே நிலையம்‌ ர திருவலங்காடு 
பேருந்து நிலையம்‌ : திருவலங்காடு 


மேலும்‌ விவரங்களுக்குத்‌ தொடர்பு கொள்ள : 
தொலைபேசி எண்‌. 04118 272608 


மின்னஞ்சல்‌ : tiruttanigaimurugan@ gmail.com 






CDE EDC CED EDC 5௩ 6௪0%02050205020%0205 20% 0502 


திருவள்ளூர்‌ மாவட்டத்‌ திருக்கோயில்கள்‌ வழிகாட்டி ்‌ இ 


3. அருள்மிகு மகிஷாசுரமர்த்தினி அம்மன்‌ 
திருக்கோயில்‌, மத்தூர்‌ 





திருவள்ளூர்‌ மாவட்டம்‌, திருத்தணி வட்டம்‌, மத்தூர்‌ கிராமத்தில்‌ 
எழுந்தருளியிருக்கும்‌ மகிடாசுரமர்த்தினி அம்மன்‌, பூமியில்‌ இருந்து 
வெளிப்பட்டு, சுமார்‌ 46 ஆண்டுகளாகின்றன. இத்திருத்தலம்‌ 64 
சக்தி பீடங்களுக்கு இணையாக வைத்துப்‌ போற்றப்படுகிறது. 
மத்தூர்‌ எல்லையில்‌ 1954 ஆம்‌ ஆண்டு அரக்கோணம்‌ ரேணிகுண்டா 
இரண்டாவது இருப்புப்பாதை போடும்‌ பணி நடைபெற்றபோது 






ு? ௪05௪056௪05 CED CD CDEC 





CD EDC CDC CDC ED G 


: A ; திருவள்ளூர்‌ மாவட்டத்‌ திருக்கோயில்கள்‌ வழிகாட்டி 


சக்திமேடு என்ற இடத்தில்‌ கூலியாட்கள்‌ கடப்பாறையால்‌ 
மண்ணைப்‌ பெயர்த்தார்கள்‌. ஒரு கூலியாள்‌ கடப்பாறையால்‌ 
பூமியைக்‌ குத்தியபோது “டங்க்‌* என்று வெங்கல சப்தம்‌ கேட்டது. 
அந்தக்‌ கூலியாள்‌ தெய்வ அருளால்‌ மயக்கமடைந்தான்‌. கூட்டம்‌ 
கூடி மண்ணை அகற்றினர்‌. அப்போதுதான்‌ அந்த அதிசயம்‌ 
நிகழ்ந்தது. ஆம்‌, அன்னையின்‌ கம்பீரமான திருவுருவம்‌ எந்தவித 
சிதைவும்‌ இன்றி மீட்கப்பட்டது. எட்டு கரங்களில்‌ சங்கு, சக்கரம்‌, 
வில்‌, அம்பு, கத்தி, கேடயம்‌, திரிசூலம்‌ மற்றும்‌ கபால மாலை 
ஆகியவற்றை தரித்து, மகிடாசுரனை தனது திரிசூலத்தால்‌ குத்தி 
வென்று அருட்பார்வையால்‌ உலகினை நோக்கும்‌ சாந்த வடிவுடன்‌ 


அன்னை எழுந்தருள்‌ புரிந்து வருகிறாள்‌. 


மூலவர்‌ :  மகிஷாசுரமர்த்தினி 

உற்சவர்‌ :  மகிஷாசுரமர்த்தினி 

தல விருட்சம்‌ : வேம்பு 

ஆகமம்‌ : காமிகம்‌ 

திறப்பு : காலை 7.00 - 12.00 / 4.00 முதல்‌ 
இரவு 8.00 வரை 


ஏழு அடிக்கும்‌ மேல்‌ நெடிதுயர்ந்து உள்ள மகிடாசுரனின்‌ 
தலையின்மேல்‌ அன்னை ஆனந்த நடனம்‌ புரியும்‌ காட்சி 
காண்பவர்க்கு பக்திப்‌ பரவசத்தைக்‌ கூட்டும்‌. மீண்டும்‌ மீண்டும்‌ 


பார்க்கத்‌ தூண்டி பிரமிப்பையும்‌ மெய்சிலிர்ப்பையும்‌ ஏற்படுத்தும்‌. 


இத்திருக்கோயிலில்‌ செவ்வாய்‌, வெள்ளி, ஞாயிற்றுக்கிழமைகளில்‌ 






CO CD COD 0:௪௦:0௦ 040 D+ CO CO CO ௪34 CO CD 4 COC 


திருவள்ளூர்‌ மாவட்டத்‌ திருக்கோயில்கள்‌ வழிகாட்டி ்‌ இ : 


நடத்தப்படும்‌ இராகு கால சிறப்பு அர்ச்சனைகள்‌ ஒவ்வொரு 
அமாவாசை, பெளர்ணமிதோறும்‌ நண்பகல்‌ 12.00 மணிக்கு 
நடத்தப்படும்‌ 108 பால்குட அபிஷேகம்‌, பெளர்ணமி நாட்களின்‌ 
இரவில்‌ 9.00 மணி முதல்‌ 11.00 மணி வரை நடத்தப்படும்‌ 
நவகலசயாக பூசைகள்‌, 108 சங்காபிஷேகம்‌ ஆகியன பக்தர்கள்‌ 


பங்கு கொண்டு பலன்‌ பெறத்தக்கவை. 


உலகம்‌ போற்றும்‌ சிறப்பும்‌, பெருமையும்‌, மிக்க மத்தூர்‌ 
அருள்மிகு மகிடாசுரமர்த்தினி அம்மன்‌ ஆலயம்‌, திருத்தணி 
திருப்பதி நெடுஞ்சாலையில்‌ திருத்தணியில்‌ இருந்து 8கி.மீ 
தூரத்தில்‌ உள்ள பொன்பாடி இரயில்‌ நிலையத்தில்‌ இருந்து மேற்கே 
2கி.மீ தொலைவில்‌ அமைந்துள்ளது. கோயில்‌ முகப்பு வரை செல்ல 
திருத்தணியில்‌ இருந்து பேருந்துகள்‌ தினமும்‌ இயக்கப்படுகின்றன. 
ஒவ்வொரு செவ்வாய்க்‌ கிழமைகளிலும்‌, பெளர்ணமி நாட்களிலும்‌ 
சிறப்புப்‌ பேருந்துகள்‌ இயக்கப்படுகின்றன. 


விமான நிலையம்‌ : சென்னை 
ரயில்வே நிலையம்‌ :  பொன்பாடி 
பேருந்து நிலையம்‌ மத்தூர்‌ 






சோ: CD COD CD + CO CD + CO 040 D+ CO CD CO சோடு CO சோடு 4 COCA 


: A ; திருவள்ளூர்‌ மாவட்டத்‌ திருக்கோயில்கள்‌ வழிகாட்டி 


4. அருள்மிகு ஊன்றீஸ்வரர்‌ திருக்கோயில்‌, 
பூண்டி 





மூலவர்‌ : ஊன்றீஸ்வரர்‌ 
உற்சவர்‌ : ஊன்றீஸ்வரர்‌ 
அம்பாள்‌ : மின்னொளியம்மன்‌ 


தல விருட்சம்‌ : இலந்தை 


ஆகமம்‌ : காமிகம்‌ 


திறப்பு : காலை 7.00 - 12.00 / 4.00 முதல்‌ இரவு 8.00 வரை 









COED CD EDC EDC ED+C CCDC CDE CDEC 





திருவள்ளூர்‌ மாவட்டத்‌ திருக்கோயில்கள்‌ வழிகாட்டி ்‌ இ 


சென்னையிலிருந்து சுமார்‌ 60கி.மீ தொலைவில்‌ உள்ளது. 
பூண்டி அருள்மிகு ஊன்றீஸ்வரர்‌ திருக்கோயிலாகும்‌. 
இத்திருத்தலத்திலுள்ள அம்மன்‌ சுந்தரருக்கு காஞ்சிபுரம்‌ வரையில்‌ 
மின்னலாகத்‌ தோன்றி வழிகாட்டியதால்‌ அம்பாள்‌ மின்னொளிம்மன்‌ 
என்ற திருநாமத்தால்‌ அழைக்கப்படுகிறார்‌. சுந்தரரால்‌ பாடல்‌ பெற்ற 
தலம்‌. கண்‌ பார்வை இல்லாத சுந்தரருக்கு ஊன்றுகோல்‌ கொடுத்த 
திருத்தலம்‌. உடல்‌ ஊனமுற்றவர்கள்‌ இங்குள்ள இறைவனை 
வேண்டி உடல்‌ வலிமை பெறுகின்றனர்‌. தலப்பெயர்‌ வெண்பாக்கம்‌ 
என்பதாகும்‌. தலவிருட்சம்‌ இலந்தை. தீர்த்தம்‌ குசஸ்தலை. சுந்தரர்‌ 
சிலை கையில்‌ கோலுடன்‌ நிற்கும்‌ பாவனையில்‌ அமைந்துள்ளது. 


விமான நிலையம்‌ : . சென்னை 
ரயில்வே நிலையம்‌ : திருவள்ளூர்‌ 
பேருந்து நிலையம்‌ : பூண்டி 


மேலும்‌ விவரங்களுக்குத்‌ தொடர்பு கொள்ள : 
தொலைபேசி எண்‌. 044 - 2763 9725 / 2763 9995 


மின்னஞ்சல்‌ : karumariamman.thiruverkadu@ gmail.com 






CD CDE ௪0%௪0%௪0% 0௪05 D+ DCDCDC CED CD CDE 


இ ்‌ திருவள்ளூர்‌ மாவட்டத்‌ திருக்கோயில்கள்‌ வழிகாட்டி 


5. அருள்மிகு வாசீசுவரசுவாமி திருக்கோயில்‌, 
திருப்பாச்சூர்‌ 





இத்திருத்தலம்‌ அருள்மிகு வீரராகவசுவாமி பள்ளி 


கொண்டுள்ள திருவள்ளூர்‌ என வழங்கும்‌ புகழ்மிக்க வைணவத்‌ 
தலத்திற்கு மேற்கில்‌ அமைந்துள்ளது. சென்னை, திருத்தணி தேசிய 
நெடுஞ்சாலையை ஒட்டி திருப்பாச்சூர்‌ என்னும்‌ இத்திருத்தலம்‌ 
உள்ளது. பாசு என்பது மூங்கிலைக்‌ குறிக்கும்‌. புதர்களை 
வேடுவர்கள்‌ வெட்டும்‌ போது சுயம்பு மேனியாக அருள்மிகு 
வாசீசுவரர்‌ வெளிப்பட்டுத்‌ தோன்றியபடியால்‌ இறைவனார்‌ 
இலிங்கத்திருமேனியின்‌ மேற்புறத்திலும்‌ பக்கவாட்டின்‌ 


இருபுறங்களிலும்‌ வெட்டுப்பட்ட தழும்புகள்‌ உண்டு. வேடுவர்களால்‌ 






rE CDEC 0204 0205 02 





20% 20520%620%020% 0௩02050204 


திருவள்ளூர்‌ மாவட்டத்‌ திருக்கோயில்கள்‌ வழிகாட்டி ்‌ இ : 


இறைவன்‌ எழுந்தருளியுள்ள செய்தியறிந்த கரிகால்வளவன்‌ 
திருக்கோயிலைக்‌ கட்டியதாக திருக்கோயில்‌ வரலாறு கூறுகின்றது. 


மூலவர்‌ : வாசீசுவரர்‌ 

உற்சவர்‌ : வாசீசுவரா்‌ 

அம்பாள்‌ : தங்காதலி 

தலவிருட்சம்‌ : மூங்கில்‌ 

ஆகமம்‌ : காமிகம்‌ 

திறப்பு : காலை 7.00 - 12.00 / 4.00 முதல்‌ இரவு 8.00 வரை 


ல்‌ | 


ந்‌ 


ப்ர 





இத்திருக்கோயிலில்‌ தனிச்சந்நிதி கொண்டு விளங்கும்‌ 
அம்பாள்‌ “தங்காதலி”” என்று அழைக்கப்படுகின்றார்‌. இறைவனே 
அம்பாளின்‌ வடிவழகில்‌ மயங்கி “தங்காதலி'' என்று அழைத்ததால்‌ 


இப்பெயர்‌ உண்டானதான அறிகின்றோம்‌. இத்திருக்கோயிலில்‌ 






DEDEDE 0௧004 DCO CDC CED CD 04 04 ம 


: A ; திருவள்ளூர்‌ மாவட்டத்‌ திருக்கோயில்கள்‌ வழிகாட்டி 


உள்ள விநாயகர்‌ சபையில்‌, வலம்புரி விநாயகர்‌ பிரதானமாக விளங்க 
இவரையும்‌ சேர்த்துச்‌ சிறியதும்‌ பெரியதுமாகப்‌ பதினோரு 
விநாயகர்கள்‌ இங்கு வீற்றிருந்து அருள்பாலிப்பது தனிச்சிறப்பாகும்‌. 
இக்கோயிலில்‌ தனிச்சந்நதி கொண்டு விளங்கும்‌ முருகன்‌ 
அடியவர்களுக்கு அருள்செல்வத்தை வாரி வாரி வழங்குவதால்‌ 
செல்வ முருகன்‌ என்றே அழைக்கப்படுகின்றான்‌. அருட்பிரகாச 
வள்ளலார்‌, திருப்பாச்சூர்‌ இறைவனைப்‌ பாடியுள்ளார்‌. காலை 7 மணி 
முதல்‌ 12 மணி வரையும்‌ மாலை 4 மணி முதல்‌ 8 மணி வரையும்‌ 


கரிசனம்‌ செய்யலாம்‌. 


விமான நிலையம்‌ : சென்னை 
ரயில்வே நிலையம்‌ : கடம்பத்தூர்‌ 
பேருந்து நிலையம்‌ :  திருப்பாச்சூர்‌ 


மேலும்‌ விவரங்களுக்குத்‌ தொடர்பு கொள்ள : 
தொலைபேசி எண்‌. 044 - 2788 5247 


மின்னஞ்சல்‌ : ராப£tanigaimurugan@ gmail.com 






DCDCDC CDEC 





ண்ட 


திருவள்ளூர்‌ மாவட்டத்‌ திருக்கோயில்கள்‌ வழிகாட்டி இ : 


6. அருள்மிகு வீரராகவப்‌ பெருமாள்‌ 
திருக்கோயில்‌, திருவள்ளூர்‌ 





இத்திருத்தலம்‌ மங்களாசாசனம்‌ பெற்ற 108 திவ்ய தேசங்களில்‌ 


தொண்டைநாட்டு திருப்பதிகளில்‌ உள்ள திருஎவ்வுளூர்‌ எனும்‌ 
திவ்யதேசமாகும்‌. திருமழிசை ஆழ்வாராலும்‌, திருமங்கை 
மன்னனாலும்‌ இத்தலத்தில்‌ இறைவன்‌ “எவ்வுள்கிடந்தான்‌” என்று 
மங்களா சாசனம்‌ செய்தருளியுள்ளபோதும்‌ வீரராகவர்‌, வைதிய 
வீரராகவர்‌ என்ற திருநாமங்களே நிலைபெற்றுள்ளன. இந்த 
வீரராகவர்‌ திருநாமம்‌ 1200 ஆண்டுகள்‌ வழக்கில்‌ இருக்கலாம்‌ என 
கருதப்படுகிறது. 






DCDCDC CED CD CDE 





CD CDE CED CD CDEC 


இ திருவள்ளூர்‌ மாவட்டத்‌ திருக்கோயில்கள்‌ வழிகாட்டி 


மூலவர்‌ : வீரராகவர்‌ 

உற்சவர்‌ : வீரராகவர்‌ 

தாயார்‌ : கனகவல்லிதாயார்‌ 

ஆகமம்‌ : பாஞ்சராத்ரம்‌ 

திறப்பு : காலை 6.30 - 11.30 / 4.30 முதல்‌ இரவு 8.30 வரை 


வைணவ ஆச்சாரியாரான ஸ்ரீதுப்புல்‌ வேதாந்த தேசிகர்‌ 
“கிங்க்ருஹேசஸ்துதி' என்னும்‌ ஸ்தோத்திரம்‌ மூலம்‌ வீரராகவப்‌ 


பெருமாள்‌ பெருமைகளைப்‌ பாடியுள்ளார்‌. 


வடலூர்‌ இராமலிங்க அடிகளார்‌ வயிற்றுவலி காரணமாக 
அவதியுற்றிருந்த 
காலத்தில்‌ இத்தலத்து 
இறைவனை வணங்கி $£ 
“போற்றித்‌ திருபஞ்சகம்‌” | | 
என்னும்‌ பாடலை டி 
பாடியதால்‌ அன்னாரது 
வ யிற்று வலி 
நீங்கியதாக தலவரலாறு 
கூறுகின்றது. 


“புண்யாவர்த்த 


க்ஷேத்திரம்‌? என்றும்‌ ்‌. “ட 
திருஎவ்வுளூர்‌ என்றும்‌ 
அழைக்கப்படும்‌ 


இத்தலம்‌, தவத்தினால்‌ 









CDE CDE EDEN ED DCDCDC CDE 0௪0௩05 





திருவள்ளூர்‌ மாவட்டத்‌ திருக்கோயில்கள்‌ வழிகாட்டி ்‌ இ : 


சித்தி அடையக்கூடிய தலம்‌ என்றும்‌, மிகக்‌ கொடிய பாவங்களை 
போக்கவல்ல “ஹ்ருத்தாப நாஸநம்‌” என்ற புண்ணிய தீர்த்தம்‌ 
கொண்டுள்ள தலம்‌ என்றும்‌, விக்ஷாரண்யம்‌ என்கிற தபோவனம்‌ 


உடைய தலம்‌ என்றும்‌ பலவாறு சிறப்பித்துப்‌ பேசப்படுகின்றது. 


ஆதிகாலத்தில்‌ புருபுண்யர்‌ - ஸதீ என்ற தம்பதியருக்கு 
நெடுங்காலமாகக்‌ குழந்தைச்‌ செல்வம்‌ இல்லை, இக்குறையைத்‌ 
தீர்க்க எண்ணிய புருபுண்யர்‌ “சாலியஜ்ஞம்‌” என்ற யாகம்‌ செய்ய 
எண்ணினார்‌. அதன்படி இறைவனை வேண்டி 28 சாலி நெற்கள்‌ ஒரு 
“ஆஹ தி”யாகவும்‌, 1008 *ஆஹுதிகள்‌” கொண்ட யாகத்தை 
ஒழுக்கத்துடனும்‌, முறைப்படியும்‌ ஒருவருட காலத்தில்‌ செய்து 
முடித்து பூர்ணாஹுதி செய்யும்போது இறைவன்‌ புருபுண்யர்‌ 
முன்தோன்றி, உமக்கு ஆண்‌ மகவு ஒன்று உண்டாகும்‌ என்றும்‌ 
அவன்‌ பிரசித்திபெற்று வாழ்வான்‌ என்றும்‌ கூறி மறைந்தார்‌. பின்னர்‌ 
அவரது மனைவி “சாலிஹோத்ரன்‌' என்ற மகனைப்‌ பெற்றாள்‌. 
சாலிஹோத்ரன்‌ நாளொருமேனி, பொழுதொருவண்ணமாய்‌ 
வளர்ந்து வரும்போது உரிய காலத்தில்‌ அவனுக்கு மணம்‌ 
முடித்தனர்‌. இதனைத்‌ தொடர்ந்து சாலிஹோத்ரன்‌ தீர்த்த யாத்திரை 
செல்லும்போது “வீக்ஷாரண்யம்‌ என்ற இப்பகுதியை அடைந்தான்‌. 
இங்கு பெருவாரியான மக்கள்‌ வந்து நிறைந்து முன்னோர்‌ 
கடன்களை செய்து மனநிறைவோடு சென்றதை கண்டு, 
சாலிஹோத்ரனும்‌ தனது முன்னோர்‌ கடன்களை செய்ய 
எண்ணினான்‌. அதன்படி ஏகாந்தமான ஒர்‌ இடத்தை தேர்வு செய்து 
அருந்தவம்புரிய ஏதுவாக, அன்றைய காலைப்‌ பொழுதில்‌ சேகரித்த 






சோ: CD COD CD + CO CD + CO 040 D+ CO ௪04 CO COD CO சோடு 4 COCA 


்‌ இ திருவள்ளூர்‌ மாவட்டத்‌ திருக்கோயில்கள்‌ வழிகாட்டி 


நெல்‌ மணிகளை மாவாகச்‌ செய்து அதை நான்காகப்‌ பிரித்து அதில்‌ 
ஒரு பாகத்தை அதிதிக்கு வழங்கிட எண்ணி அதிதியை 
எதிர்நோக்கினான்‌. இந்நிலையில்‌ அவனை சோதிக்க எண்ணிய 
இறைவன்‌ பசியால்‌ வாடிய வயோதிக அதிதி வடிவில்‌ தோன்றி 
அவனிடம்‌ உணவு கேட்டார்‌. அவனும்‌ அதிதிக்கு ஒதுக்கிய 
பாகத்தைத்தர வயோதிக அதிதியோ முழுபாகத்தையும்‌ கேட்கவே, 
வேறு வழியில்லாமல்‌ அனைத்து பாகங்களையும்‌ அதிதிக்கு 
கொடுத்துவிட்டு உணவு இல்லாமலே இருந்தான்‌. தொடர்ந்து 
சாலிஹோத்ரன்‌ கடும்‌ விரதமிருக்கத்‌ துவங்கி ஒராண்டு காலம்‌ 
இத்தீர்த்தத்தின்‌ வடகரையில்‌ தவமிருந்தான்‌. மீண்டும்‌ அதே தை 
அமாவாசை அன்று காலையில்‌ சேகரித்த நெல்‌ மணிகளை மாவாக 
செய்து அதை நான்காகப்‌ பிரித்து அதில்‌ ஒரு பாகத்தை அதிதிக்கு 
வழங்கிட எண்ணி அதிதியை எதிர்நோக்கினான்‌. முன்புபோலவே 
இறைவன்‌ பசியால்‌ வாடிய வயோதிக அதிதி வடிவில்‌ தோன்றி 
அவனிடம்‌ உணவு கேட்டார்‌. அவனும்‌ அதிதிக்கு ஒதுக்கிய 
பாகத்தைத்தர, வயோதிக அதிதியோ முழுபாகத்தையும்‌ கேட்கவே, 
வேறு வழியில்லாமல்‌ இன்முகத்தோடு அனைத்து பாகங்களையும்‌ 
அதிதிக்கு கொடுத்தான்‌. ஆனால்‌ இம்முறை அதிதி தாம்‌ 
படுத்துறங்க “எவ்வுள்‌? என்று கேட்க சாலிஹோத்ரன்‌ தன்‌ 
பர்ணசாலையைக்‌ காட்டி இதில்‌ உறங்கலாம்‌ எனக்‌ கேட்டுக்‌ 
கொண்டார்‌. வயோதிக அதிதியாய்‌ வந்த இறைவன்‌, அந்த 
பர்ணசாலையில்‌ தெற்கே திருமுடியை வைத்து சாய்த்தபோது, 


மங்கள முழக்கங்கள்‌ திக்கெங்கும்‌ ஒலிக்க, தேவர்கள்‌ மலர்மாரி 


பொழிய, இறைவன்‌ தன்‌ சுயரூபத்தை சாலிஹோத்ரனுக்கு அருளிச்‌ 






CO CD COD CD CO CD + CO 040 + CO CO CO COD + சேடு CD 4 COC 


திருவள்ளூர்‌ மாவட்டத்‌ திருக்கோயில்கள்‌ வழிகாட்டி ்‌ இ ்‌ 


செய்தார்‌. அதைக்கண்டு ஆனந்தம்‌ கொண்ட சாலிஹோத்ரன்‌ 
இவ்விடத்தில்‌ நீர்‌ இவ்வாறே காட்சிதந்து மானுடர்களின்‌ தீய 
தொழில்களை கருதாது காத்து அருள்புரிந்து இஷ்டசித்தி அடைய 
அருள்புரியுமாறு வேண்டிக்‌ கொண்டார்‌. அவ்வாறே இறைவனும்‌ 
வரமளித்து தன்‌ வலது திருக்கரத்தை ஸ்ரீசாலிஹோத்ரனது 
தலையில்‌ வைத்து அபயமளித்து வடக்கே திருவடி என்ற கோலத்தில்‌ 
சயனித்து பக்தர்களுக்கு அருள்புரிந்து கொண்டிருக்கின்றார்‌. 

இறைவனது திருவாக்கான “எவ்வுள்‌” என்பதைக்‌ கொண்டு 
திருஎவ்வுள்‌ என மருவி தற்போது திருவள்ளூர்‌ என இத்தலம்‌ 
புகழ்பெற்று நிலைத்துள்ளது. 


திருமழிசை ஆழ்வார்‌ மற்றும்‌ திருமங்கை ஆழ்வார்‌ 
ஆகியோரது பாசுரங்கள்‌, இங்குள்ள இறைவனை 
“எவ்வுள்கிடந்தானே” என்று குறிப்பிடுகின்றன. ஆனால்‌ வடலூர்‌ 
இராமலிங்க சுவாமிகள்‌ தனது போற்றித்திருப்பஞ்சகத்தில்‌, 
“எவ்வுள்ளூர்‌ வாழ்‌ வீரராகவனே போற்றி” என்று பாடியுள்ளார்‌. 
இராமபிரானின்‌ திருநாமங்களில்‌ ஒன்று ஸ்ரீராகவன்‌ என்பதாகும்‌. 
ஆழ்வார்கள்‌ காலத்தில்‌ இராம அவதாரம்‌ சிறப்பாக பாடப்பட்டுள்ளது. 
எனவே, ஆழ்வார்‌ காலத்திற்குப்‌ பின்பே “எவ்வுள்கிடந்தானே” என்ற 
திருநாமம்‌, “வீரராகவன்‌” என்ற திருநாமமாக மாறியிருக்கலாம்‌ என 
தலவரலாறு கூறுகிறது. 


இத்தலத்திலுள்ள தாயாரின்‌ பெயர்‌ கனகவல்லித்‌ தாயார்‌ 
என்பதாகும்‌. இவருக்கு வஸுமதி என்ற பெயரும்‌ உள்ளது என 


ஐதீகமாகக்‌ கூறப்படுகிறது. 






சோ: CD COD CD + CO CD + 0௦% 040 D+ CO CDI CO சோடு * CO சோடு 4 COCA 


்‌ இ திருவள்ளூர்‌ மாவட்டத்‌ திருக்கோயில்கள்‌ வழிகாட்டி 


அசுரர்களையும்‌, கொடியவர்களையும்‌ அழித்து இறைவன்‌ 
ஆபத்துகளைப்‌ போக்கி விஜயஸ்ரீயுடன்‌ விளங்கியதால்‌ இவரது 
விமானம்‌ விஜயகோடி விமானம்‌ என வழங்கப்படுகிறது. 
இத்தலத்தில்‌ எவரும்‌ தெரிந்தோ, தெரியாமலோ செய்கின்ற 
புண்ணியங்கள்‌ ஒன்று ஆயிரமாக விருத்தி அடைந்து பாபங்கள்‌ 
நசிந்து போவதால்‌ புண்யா வர்த்த க்ஷேத்திரம்‌ எனவும்‌ 
பெயர்பெற்றுள்ளது. 


மோட்சம்‌ அடையும்‌ வழிகளில்‌ ஒன்று ஆசைகளை அகற்றுதல்‌. 
உள்ளத்தில்‌ உள்ள தாபங்களை போக்கக்கூடிய தன்மை இச்‌ 
க்ஷேத்திரத்தின்‌ தீர்த்தத்திற்கு உள்ளதால்‌ இக்கோயில்‌ தீர்த்தம்‌ 
“ஹ்ருத்தாப நாஸநீ” என வழங்கப்படுகிறது. மேலும்‌ இது முன்பிறவி, 
இப்பிறவி பாபங்களைப்‌ போக்கக்‌ கூடியது. தை அமாவாசை 
தினத்தில்‌ கங்கை முதலான புண்ய தீர்த்தங்களைவிட 
இத்தீர்த்தமே மேலானது என பிரம்மதேவனால்‌ சொல்லப்பட்டுள்ளது 
என தலபுராணம்‌ கூறுகிறது. 


ஒவ்வொரு சனிக்கிழமையும்‌ மற்றும்‌ அமாவாசை தினங்கள்‌ 
நோய்‌ நீக்கும்‌ வல்லமை கொண்டவையாக எண்ணி 
இத்தினங்களில்‌ பக்தகோடிகள்‌ பெருமளவில்‌ இங்கு கூடி 
வழிபடுகின்றனர்‌. இங்குள்ள இறைவன்‌, மூலவர்‌ வீரராகவனுக்கு 
“பப்புளளிதுப்டி” எனப்படும்‌ கைத்தறியால்‌ நெய்யப்பட்ட 


கட்டங்களுடன்‌ கூடிய போர்வை சார்த்தப்படுவது ஐதீகமாக 


பன்நெடுங்காலம்‌ கடைப்பிடிக்கப்பட்டு வருகிறது. 






CO CD COD CD CO CD + CO 040 D+ CO CO CO COD சேடு சோடு 4 COC 


திருவள்ளூர்‌ மாவட்டத்‌ திருக்கோயில்கள்‌ வழிகாட்டி ்‌ இ 


இத்தலத்தில்‌, சித்திரை மாதம்‌ வீரராகவருக்கு பத்து நாட்கள்‌ 
பிரம்மோற்சவம்‌ மற்றும்‌ தீர்த்தவாரி நடைபெறுகிறது. அதேபோன்று 
தை மாதமும்‌ திருக்கல்யாண பிரம்மோற்சவமும்‌ மற்றும்‌ 
தீர்த்தவாரியும்‌ என ஆண்டிற்கு இரண்டு பிரம்மோற்சவங்கள்‌ 
நடத்தப்படுகின்றன. 


அஹோபில மடம்‌ ஜீயர்‌ இத்திருத்தலத்தின்‌ பரம்பரைமுறை 
அறங்காவலராக உள்ளார்‌. இத்தலம்‌ பாஞ்சராத்ரம்‌ 


ஆகமமுறையிலும்‌, வடகலை வைணவ மரபிலும்‌ செயல்படுகின்றது. 
விமான நிலையம்‌ : சென்னை 


இரயில்வே நிலையம்‌ : திருவள்ளூர்‌ 


(சென்னை - அரக்கோணம்‌ மார்க்கம்‌) 
பேருந்துநிலையம்‌ : திருவள்ளூர்‌ (சென்னை, திருப்பதி, 
காஞ்சிபுரம்‌, வேலூரிலிருந்து - சாலை 
மார்க்கத்திலும்‌) 
மேலும்‌ விவரங்களுக்குத்‌ தொடர்பு கொள்ள 
தொலைபேசி எண்‌. 044-27660378 


மின்னஞ்சல்‌ : svdtvr@gmail.com 






)* CO CD COD CD + COD சேடு CO CD + D+ CO CD சோடு சோடு * CO சோடு 4 COCA 


திருவள்ளூர்‌ மாவட்டத்‌ திருக்கோயில்கள்‌ வழிகாட்டி 








திருமகள்‌ நின்று தவம்புரிந்த தலம்‌ என்பதால்‌ திருநின்றவூர்‌ 
எனப்‌ பெயர்‌ பெற்றுள்ளது. இவ்வூர்‌ திருவள்ளூர்‌ மாவட்டம்‌ 
பூவிருந்தவல்லி வட்டத்தில்‌ அமைந்துள்ளது. சென்னை சென்ட்ரல்‌ 
இரயில்‌ நிலையத்திலிருந்து 30 கிலோ மீட்டர்‌ தொலைவில்‌ 
அமைந்துள்ளது. பூவிருந்தவல்லியிலிருந்து பேருந்து மூலம்‌ 
திருநின்றவூர்‌ இராமர்‌ கோயில்‌ பஸ்‌ நிறுத்தத்திலும்‌, ரயில்‌ மூலம்‌ 
வருபவர்கள்‌ திருநின்றவூர்‌ இரயில்‌ நிலையத்திலும்‌ இறங்கி 
திருக்கோயிலை அடையலாம்‌. 


திருவள்ளூர்‌ மாவட்டத்‌ திருக்கோயில்கள்‌ வழிகாட்டி ்‌ இ : 


மூலவர்‌ : பக்தவத்சலப்பெருமாள்‌ 
உற்சவர்‌ : பக்தவத்சலப்பெருமாள்‌ 
தாயார்‌ : என்னைப்பெற்ற தாயார்‌ 


தல விருட்சம்‌ : பவளமல்லி 
ஆகமம்‌ : பாஞ்சராத்ரம்‌ 
திறப்பு : காலை 7.30 - 11.30 / 4.30 முதல்‌ இரவு 8.30 வரை 


இத்திருக்கோயிலின்‌ முன்புறம்‌ தோப்பும்‌, பிற்காலச்‌ சோழ, 
விஜய நகர காலத்தை சார்ந்த இராஜ கோபுரமும்‌ அமைந்துள்ளது. 
ஆகமமுறைப்படி கொடிமரம்‌, சிறிய திருவடி சன்னதி, ரங்கமண்டபம்‌ 
என்னும்‌ மகாமண்டபம்‌ உள்மண்டபம்‌, திருவுண்ணாழிச்சுற்று என்ற 
அமைப்பில்‌ உள்ளது. திருமால்‌ திருமகள்‌, பூமகளுடன்‌ நின்ற 
கோலத்தில்‌ பஞ்சாயுதம்‌ தாங்கி சுமார்‌ பதினோரு அடி உயரத்தில்‌ 
காட்சி தருகிறார்‌. மூலவர்‌ மற்றும்‌ உற்சவர்‌ திருநாமம்‌ அருள்மிகு 
பக்தவத்சலப்‌ பெருமாள்‌ ஆகும்‌. மூலவர்‌ பெருமாளின்‌ வலதுபுறம்‌ 
தாயார்‌ சன்னதி உள்ளது. வருண பகவான்‌ உலகத்தைக்‌ காப்பவன்‌, 
அவனைக்‌ காப்பவள்‌ இலக்குமிதேவி. அவளை வருணன்‌ 
“என்னைப்‌ பெற்ற தாயே” என அழைத்ததால்‌ என்னைப்‌ பெற்ற 
தாயார்‌ என்ற திருநாமத்துடன்‌ தாயார்‌ அமர்ந்த கோலத்தில்‌ 
எழுந்தருளுகிறார்‌. 


புராதனமான சுதர்சன ஆழ்வார்‌ சன்னதியும்‌, ஆதிசேஷனுக்கு 
என உருவோடு கூடிய ஆதிசேஷன்‌ தனி சன்னதியும்‌ உள்ள ஒரே 
தலம்‌. ஆண்டாள்‌, ஆழ்வார்கள்‌, அனுமார்‌, ஏரிகாத்த ராமர்‌ ஆகிய 


தனி சன்னதிகளும்‌ உள்ளன. 






CED CED CD ௪050௪0௪025 ED+C 


DCDCDC CED CD CDE 





இ திருவள்ளூர்‌ மாவட்டத்‌ திருக்கோயில்கள்‌ வழிகாட்டி 








தினமும்‌ காலை 7.30 முதல்‌ 11.30 வரையும்‌, மாலை 4.30 முதல்‌ 


8.30 வரையும்‌ தரிசனத்திற்காகவும்‌, பூசைக்காகவும்‌ சன்னதிகள்‌ 
திறந்திருக்கும்‌. பாஞ்சராத்திர ஆகமம்‌, விமானம்‌ ஸ்ரீநிவாச 
விமானம்‌, தல விருட்சம்‌ பூச்சொரியும்‌ பாரிஜாதம்‌ எனப்படும்‌ 
பவளமல்லி, தீர்த்தம்‌ வருண புஷ்கரணி எனப்படும்‌. இத்தலத்தில்‌ 
தரிசிப்பதற்கு ஒவ்வொரு பவுர்ணமி, உத்திரம்‌, திருவோணம்‌, 
வெள்ளி, சனிக்கிழமைகள்‌ மிகவும்‌ உகந்த நாட்களாகும்‌. 


ஆழ்வார்கள்‌, ஆச்சாரியார்கள்‌, திருநட்சத்திரங்கள்‌, சித்ரா 
பெளர்ணமி, ஆனிகருடன்‌, ஆடிகருடன்‌, பவித்ரோத்சவம்‌, புரட்டாசி 


சனிக்கிழமைகள்‌, திருக்கல்யாண உற்சவம்‌, தீபாவளி, 


திருக்கார்த்திகை, தனுர்மாதம்‌, பகல்‌ பத்து, இராப்பத்து, வைகுண்ட 











COCO CO 0:0௦: ௪0௮ ௪0% 00 





rE CDEC 0204 0205 02 


திருவள்ளூர்‌ மாவட்டத்‌ திருக்கோயில்கள்‌ வழிகாட்டி ்‌ இ 


ஏகாதசி பரமபதவாசல்‌ திறப்பு, போகி, திருக்கல்யாணம்‌, 
தைப்பொங்கல்‌, கனு பார்‌ வேட்டை, இரத சப்தமி, மாசிமகம்‌, பங்குனி 
மாதம்‌ பத்து நாட்கள்‌ பிரம்மோற்சவத்‌ திருவிழாவும்‌, அதன்‌ மூன்றாம்‌ 
நாள்‌ அதிகாலை கருடசேவையும்‌, ஏழாம்‌ நாள்‌ திருத்தேரும்‌ பத்தாம்‌ 


நாள்‌ சப்தாவர்ண உற்சவமும்‌ மிகச்‌ சிறப்பானவை. 


திருமங்கை ஆழ்வார்‌ தனது இரு பாடல்களில்‌ “நின்றவூர்‌ நின்ற 
நித்திலத்தை” எனவும்‌ “ நின்றவூர்‌ நித்திலம்‌” எனவும்‌ மங்களா 


சாசனம்‌ செய்துள்ளார்‌. 

விமான நிலையம்‌ : சென்னை 
ரயில்வே நிலையம்‌ : திருநின்றவூர்‌ 
பேருந்துநிலையம்‌ : திருநின்றவூர்‌ 


மேலும்‌ விவரங்களுக்குத்‌ தொடர்பு கொள்ள : 


தொலைபேசி எண்‌. 6627 8288, 98658 34676 






)* சோ: CD COD CD + COD சேடு CO CD + D+ CO CD சோடு சோடு * CO சோடு 4 COCA 


இ திருவள்ளூர்‌ மாவட்டத்‌ திருக்கோயில்கள்‌ வழிகாட்டி 


8. அருள்மிகு இருதயாலீஸ்வரர்‌ திருக்கோயில்‌, 
திருநின்றவூர்‌ 





திருநின்றவூர்‌ அருள்மிகு பக்தவத்சலப்‌ பெருமாள்‌ 
திருக்கோயிலுக்கு அருகில்‌ அருள்மிகு இருதயாலீஸ்வரர்‌ 
திருக்கோயில்‌ அமைந்துள்ளது. இது திருநின்றவூர்‌ 
மின்தொடர்வண்டி நிலையத்திலிருந்து ஒன்றரை கிலோ மீட்டர்‌ 


தொலைவில்‌ அமைந்து உள்ளது. பூவிருந்தவல்லியிலிருந்து வரும்‌ 
பேருந்தில்‌ பெருமாள்‌ கோயில்‌ நிறுத்தத்தில்‌ இறங்கி 200 அடி 
நடந்தால்‌ இத்திருக்கோயிலை அடையலாம்‌. 






DCDCDC EDC 00% CDE 





CED ECD CED EDC 


திருவள்ளூர்‌ மாவட்டத்‌ திருக்கோயில்கள்‌ வழிகாட்டி ்‌ இ : 


மூலவர்‌ : இருதயாலீஸ்வரர்‌ 
உற்சவர்‌ : இருதயாலீஸ்வரர்‌ 
அம்பாள்‌ : மரகதாம்பாள்‌ 


தல விருட்சம்‌ : இலுப்பை 
ஆகமம்‌ : காமிகம்‌ 


திறப்பு : காலை 7.00 - 12.00 / 5.00 முதல்‌ இரவு 9.00 வரை 


அறுபத்தி மூன்று நாயன்மார்களில்‌ ஒருவரான பூசலார்‌ நாயனார்‌ 
வரலாற்றோடு தொடர்புடைய திருக்கோயிலாகும்‌. ராஜசிம்ம 
பல்லவன்‌ கட்டிய கைலாசநாதர்‌ கோயிலுக்கு குடமுழுக்கு நாள்‌ 
குறிக்க இறைவன்‌ மன்னன்‌ கனவில்‌ தோன்றி அதே நாளில்‌ பூசலார்‌ 
நாயனார்‌ கட்டியுள்ள கோயில்‌ கும்பாபிஷேகத்தில்‌ கலந்து கொள்ள 
இருப்பதாகத்‌ தெரிவித்தார்‌. மன்னன்‌ கும்பாபிஷேகம்‌ நடக்கும்‌ 
கோயிலைக்‌ காண திருநின்றவூர்‌ வர, பூசலார்‌ நாயனாரை அழைத்து 
விசாரித்த போது பூசலார்‌ நாயனார்‌ தன்‌ மனதிற்குள்‌ கோயில்‌ 
கட்டியதைக்‌ குறிப்பிட்டார்‌. அதே நாளில்‌ குடமுழுக்கு செய்யத்‌ 
தீர்மானித்திருப்பதையும்‌ தெரிவித்தார்‌. அவரது அவாவினைப்‌ 
பூர்த்தி செய்யும்‌ வகையில்‌ திருநின்றவூரில்‌ ஆலயம்‌ ஒன்றை எழுப்பி 
குடமுழுக்கும்‌ மன்னன்‌ செய்வித்தான்‌. அத்திருக்கோயில்‌ இன்றும்‌ 
இருக்கிறது. மனதிற்குள்‌ ஆலயம்‌ எழுப்பியதால்‌ “மன ஆலய 
ஈஸ்வரன்‌” என்பது மருவி “இருதய ஆலய ஈஸ்வரன்‌” என 


வடமொழியாக்கம்‌ பெற்றது. 






சோ: CD COD CD + CO CD + CO 040 D+ CO CI CO சோடு CO சோடு 4 COCA 


: A ; திருவள்ளூர்‌ மாவட்டத்‌ திருக்கோயில்கள்‌ வழிகாட்டி 


“கஜபிருஷ்டம்‌” என்னும்‌ அமைப்பில்‌ தூங்கானை மாட வடிவில்‌ 
அமையப்பெற்றுள்ள விமானமும்‌ உள்ளது. இத்திருக்கோயிலில்‌ 
சுவாமிக்கும்‌, மரகதாம்பிகை அம்மனுக்கும்‌ தனித்தனி சன்னதிகளும்‌, 
விமானங்களும்‌, பிரதான வாயில்கோபுரம்‌ கிழக்கு நோக்கியும்‌, மேற்கு 
நோக்கி சிறிய வாயிலும்‌ உள்ளது. மூலவர்‌ கிழக்கு நோக்கி சிவலிங்க 
வடிவில்‌ மன ஆலய ஈஸ்வரர்‌ (இருதய ஆலய ஈஸ்வரர்‌) என்ற 
பெயருடன்‌ இருக்கிறார்‌. விநாயகர்‌, முருகர்‌, வள்ளி, தெய்வானை, நந்தி 
தேவர்‌, சண்டிகேஸ்வரர்‌, நடராஜர்‌ சன்னதிகள்‌ தனித்தனியே 
அமைந்துள்ளன. சிவாகமப்படி ஆறு கால பூஜைகளாக 
நடைபெறுகின்றன. காலை 7.00 மணி முதல்‌ 12.00 மணி வரையும்‌ 
மாலை 5.00 மணி முதல்‌ 9.00 மணி வரையும்‌ பொது மக்கள்‌ 
தரிசனத்திற்காக திருக்கோயில்‌ திறந்திருக்கும்‌. சுக்ரவாரம்‌, 
பிரதோஷம்‌, கிருத்திகை, பெளர்ணமி, சித்திரை வருடப்பிறப்பு, 
வைகாசி விசாகம்‌, ஆனி அபிஷேகம்‌, விநாயகர்‌ சதுர்த்தி, நவராத்திரி, 
தீபாவளி, கார்த்திகை, ஆருத்ரா, மகாசிவராத்திரி, தைப்பூசம்‌, மகா 
சங்கராந்தி, பங்குனி உத்திரம்‌ ஆகியவை விசேஷ தினங்களாகும்‌. 
இருதய ஆலய ஈஸ்வரர்‌ என்பதால்‌ இருதயம்‌ தொடர்பான 
நோய்களுக்காக பிராத்தனை செய்து கொள்ளும்‌ பழக்கமும்‌ 
இருக்கிறது. காஞ்சி சைலாசநாதர்‌ ஆலயத்தின்‌ நினைவாக 
பழமையான கைலாச நாதர்‌ ஆலயம்‌ ஒன்றும்‌ இங்கு உள்ளது. 


விமான நிலையம்‌ : சென்னை 
ரயில்வே நிலையம்‌ : திருநின்றவூர்‌ 
பேருந்துநிலையம்‌ : திருநின்றவூர்‌ 






CO CD + COD 0:௪௦:0௦ 040 D+ CO COD CO COD சேடு சோடு 4 COC 


திருவள்ளூர்‌ மாவட்டத்‌ திருக்கோயில்கள்‌ வழிகாட்டி ்‌ இ : 


9. அருள்மிகு ஒத்தாண்டீஸ்வரர்‌ திருக்கோயில்‌, 
திருமழிசை 





சென்னை பூவிருந்தவல்லி திருவள்ளூர்‌ நெடுஞ்சாலையில்‌ 
திருமழிசை தலத்தில்‌ அமைந்துள்ளது அருள்மிகு ஒத்தாண்டீஸ்வரர்‌ 
திருக்கோயிலாகும்‌. அகத்திய முனிவர்‌ அழிஞ்சல்‌ மரத்தின்‌ கீழ்‌ தம்‌ 
சீடரான புலத்தியருடன்‌ வழிபட்ட தலம்‌ “அழிஞ்சல்‌ தலம்‌” என்பது 
“அழிசை” என்றாகி “திரு” என்னும்‌ அடைமொழி சேர்ந்து திருமழிசை 
என வழங்கப்பட்டது. இங்கு இருக்கும்‌ இறைவன்‌ அன்பர்களின்‌ 
செயலுக்கு ஒத்து அவர்கள்‌ வழியே சென்று அவர்களை ஆண்டு 







DEDEDE ED DCD ED CDEC 200205 0 


இ ்‌ திருவள்ளூர்‌ மாவட்டத்‌ திருக்கோயில்கள்‌ வழிகாட்டி 


அருள்‌ செய்வதால்‌ ஒத்து 4 ஆண்டு - ஈஸ்வரர்‌ “ஒத்தாண்டீஸ்வரர்‌” 
என அழைக்கப்பட்டார்‌. சோழ மன்னனுக்கு வெட்டிக்‌ கொண்ட 
கையை மீண்டும்‌ அளித்ததால்‌ “கை தந்த பிரான்‌” எனவும்‌ 


அமைக்கப்படுகிறார்‌. 

மூலவர்‌ : ஒத்தாண்டீஸ்வரர்‌ 

உற்சவர்‌ : ஒத்தாண்டீஸ்வரர்‌ 

அம்பாள்‌ : குளிர்ந்த நாயகியம்மன்‌ 

தல விருட்சம்‌ : வில்வம்‌ 

ஆகமம்‌ : சிவாகமம்‌ 

திறப்பு : காலை 7.30 - 11.00 / 4.30 முதல்‌ இரவு 9.00 வரை 


அம்பிகை, அன்பர்‌ மனம்‌ குளிர அருள்வதால்‌ “குளிர்ந்த நாயகி” 
என்ற திருப்பெயரால்‌ அழைக்கப்படுகிறாள்‌. அழிஞ்சல்‌ மரம்‌, வில்வ 
மரம்‌, பவள மல்லி ஆகியன தல விருட்சங்களாக உள்ளன. சோழர்‌ 
காலத்தில்‌ கட்டப்பட்ட கோயிலாகக்‌ கருதப்படும்‌ இக்கோயிலில்‌ 
கிழக்கு நோக்கிய | 
ஒத்தாண்டீஸ்வரர்‌, 
தெற்கு நோக்கிய ' 
குளிர்ந்த நாயகி சன்னதி 
தவிர சோமாஸ்கந்தர்‌, 
விநாயகர்‌, முருகர்‌, , 
வள்ளி, தெய்வானை, ல்‌ 
நடராஜர்‌, ரிஷப நாயகர்‌, 


சண்டிகேஸ்வரர்‌ ஆகிய 


சன்னதிகள்‌ உள்ளன. 


தீர்த்தம்‌ “அகத்திய 













DCDCDC EDEN 02040 DCDCDC CDE CDEC 





திருவள்ளூர்‌ மாவட்டத்‌ திருக்கோயில்கள்‌ வழிகாட்டி ்‌ இ : 


தீர்த்தம்‌” எனவும்‌ வழங்கப்படுகிறது. இது கோயிலுக்குக்‌ கிழக்கே 


உள்ளது. 


தூங்கானை மாட வடிவில்‌ அமைந்துள்ள மூலவரின்‌ கருவறை, 
விமானம்‌ தவிர நடராஜர்‌ சன்னதி, அம்பிகையின்‌ சன்னதி மீது 
சாலகார விமானம்‌, விநாயகர்‌ சன்னதி மீது நீள்சதுர விமானம்‌, 
சுப்ரமணியர்‌ சன்னதி மீது அமைந்த எண்பட்டை விமானம்‌ ஆகியவை 
குறிப்பிடத்தக்க விமானங்களாகும்‌. காரண ஆகம முறைப்படி 
இருகால பூஜை நடைபெறும்‌ இத்திருக்கோயிலின்‌ ராஜகோபுரம்‌ 
தென்திசை நோக்கி அமைந்துள்ளது. காலை 7.30 மணி முதல்‌ 11.00 
மணி வரையும்‌, மாலை 4.30 மணி முதல்‌ 9.00 மணி வரையும்‌ 
தரிசனத்திற்காகத்‌ திறந்திருக்கும்‌. அருள்மிகு வீர ஆஞ்சநேயர்‌ 
திருக்கோயில்‌, பஜனைக்‌ கோயில்‌, அருவாம்பிகை அம்மன்‌ 
திருக்கோயில்‌, எல்லையம்மன்‌ திருக்கோயில்‌ ஆகியவை 
இத்திருக்கோயிலின்‌ உபகோயில்களாகும்‌. அமாவாசை, பெளர்ணமி, 
பிரதோஷம்‌, மாதப்பிறப்பு, சுக்கிரவாரம்‌, சங்கடஹர சதுர்த்தி 
ஆவணியில்‌ பிட்டு உற்சவம்‌, விநாயகர்‌ சதுர்த்தி, நவராத்திரி, 
அன்னாபிஷேகம்‌, கந்தசஷ்டி, கார்த்திகை தீபம்‌, ஆருத்ரா, தைப்பூசம்‌, 
மகா சிவராத்திரி ஆகியவற்றுடன்‌ பங்குனி உத்திரத்தை இறுதியாகக்‌ 
கொண்டு பத்து நாள்‌ பிரம்மோற்சவமும்‌ நடைபெறுகிறது. 


விமான நிலையம்‌ : சென்னை 
ரயில்வே நிலையம்‌ : திருநின்றவூர்‌, ஆவடி 
பேருந்து நிலையம்‌ : திருமழிசை 


மேலும்‌ விவரங்களுக்குத்‌ தொடர்பு கொள்ள : 


தொலைபேசி எண்‌.98415 57775 






+ CO CD COD CD + CO CD + 0௦% 040 D+ CO CD + CO CD CO சோடு 4 COE 


திருவள்ளூர்‌ மாவட்டத்‌ திருக்கோயில்கள்‌ வழிகாட்டி 





10. அருள்மிகு தேவிகருமாரியம்மன்‌ 
திருக்கோயில்‌, திருவேற்காடு 





சென்னையிலிருந்து பூவிருந்தவல்லி செல்லும்‌ பெருவழிச்‌ 
சாலையில்‌ சுமார்‌ 18கி.மீ. தொலைவில்‌ அமைந்துள்ளது. இங்கு, 
கருமாரி அம்மன்‌ நாக உருவில்‌ காட்சியளித்தார்‌ (முதன்‌ முதலில்‌ 
1943) சிலா விக்ரஹம்‌ செய்து பிரதிஷ்டை செய்யப்பட்டு 
குடமுழுக்கும்‌ நடைபெற்றது. அன்னை கருமாரி திருச்சாம்பலால்‌ 
(சாம்பல்‌ - விபூதி) வழிபடுவோரின்‌ வினைபோக்கி அருளாட்சி 
















CO சேடு COD CD + CO CD + CO 040 D+ CO CO CO COD சேடு CD 4 COC 





திருவள்ளூர்‌ மாவட்டத்‌ திருக்கோயில்கள்‌ வழிகாட்டி ்‌ இ : 


செய்து வருவதனால்‌ நாளுக்கு நாள்‌ பக்தர்கள்‌ இந்தியா மட்டுமின்றி 
வெளிநாடுகளிலிருந்தும்‌ வந்து அன்னையை தரிசித்து அருள்‌ 


பெற்றுச்‌ செல்கின்றனர்‌. 
மூலவர்‌ : தேவி கருமாரியம்மன்‌ 
உற்சவர்‌ : தேவி கருமாரியம்மன்‌ 


தலவிருட்சம்‌ : வேம்பு 
ஆகமம்‌ : காமிகம்‌ 


திறப்பு : காலை 5.00 மணி முதல்‌ இரவு 9.30 மணிவரை 


வேற்கண்ணி அம்மை சூரர்களை மாய்ப்பதற்கு முருகப்‌ 
பெருமானுக்கு வேல்‌ 
கொடுத்த சக்தி இவள்‌ 
என்பது புராணம்‌. “க: 
என்பது பிரம்மனையும்‌, 


ட்‌ 2 


ரு என்பது 
ருத்திரனையும்‌ “மா” 
என்பது மாலையும்‌ 


கு றிக்‌ கும்‌ 

முத்தேவர்களின்‌ 
மூலசக்தி இவளே 
என்பது கருத்து. பஞ்சபூதங்களும்‌ அன்னையை வழிபட்டு 
வேண்டிக்கொண்டதற்கு இணங்க அப்பஞ்ச பூதங்களை ஐந்து 





நாகங்களாகத்‌ தன்முடி மேல்‌ கொண்டு திருவருள்‌ பாலித்தவள்‌ 
கருமாரி. 







DEDEDE CDG 2௪3௪0௦434௮ COD CO COCO 


இ திருவள்ளூர்‌ மாவட்டத்‌ திருக்கோயில்கள்‌ வழிகாட்டி 


அம்மை பிறைச்சந்திரன்‌, மூவிலைச்சூலம்‌, உடுக்கை, வாள்‌, 
பொற்கிண்ணம்‌ ஏந்தி சிவக்கோலம்‌ பூண்டு சிவை, நாராயணி என 
ஈருருக்‌ கொண்டு காட்சி தருவது திருவேற்காட்டில்‌ தான்‌. 


அருள்மிகு தேவி கருமாரியம்மன்‌ திருக்கோயிலில்‌ 
ஆடிப்பெருவிழாவும்‌, பிரம்மோற்சவமும்‌ மிகச்‌ சிறப்புற நடைபெற்று 
வருகிறது. இங்கு சீனிவாசப்‌ பெருமாள்‌ சன்னதி, சப்தமாதாக்கள்‌, 
பிரத்யங்கரா சன்னதி, துர்க்கை சன்னதி, புற்றடி போன்ற பல சுற்றுச்‌ 
சன்னதிகள்‌ உள்ளன. திருக்கோயில்‌ காலை 5.00 மணி முதல்‌ இரவு 
9.30 மணிவரை தொடர்ந்து நடை திறந்தேயிருக்கும்‌. ஞாயிறு மற்றும்‌ 
விழாக்காலங்களில்‌ காலை 4.30 மணி முதல்‌ இரவு 10.00 மணி வரை 


நடை திறந்திருக்கும்‌. 

விமான நிலையம்‌ : . சென்னை 
ரயில்வே நிலையம்‌ : ஆவடி 
பேருந்து நிலையம்‌ : திருவேற்காடு 


மேலும்‌ விவரங்களுக்குத்‌ தொடர்பு கொள்ள : 
தொலைபேசி எண்‌. 044 - 2680 0880, 2680 0430 


மின்னஞ்சல்‌ : kகarumariamman.thiruverkadu@ gmail.com 










ு ௪௪050௩ ௪0%0௪02 ௪05௪0௩0௪05 0: 





ஸ்ட 


திருவள்ளூர்‌ மாவட்டத்‌ திருக்கோயில்கள்‌ வழிகாட்டி இ : 


11. அருள்மிகு ஜெகந்நாதப்‌ பெருமாள்‌ (ம) 
திருமழிசை ஆழ்வார்‌ திருக்கோயில்‌, திருமழிசை 





“மஹீசாரம்‌' எனச்‌ சிலரால்‌ வடமொழியாக்கம்‌ பெற்று 
வழங்கப்பட்ட திருமழிசை 12,13ம்‌ நூற்றாண்டுக்‌ 
கல்வெட்டுகளிலேயே திருமழிசை, திருமழிசை அகரம்‌ என 
வழங்கப்பட்டுள்ளது. பூவிருந்தவல்லியில்‌ இருந்து ஐந்து கிலோ 
மீட்டர்‌ தொலைவில்‌ இத்திருக்கோயில்‌ அமைந்துள்ளது. திருமழிசை 
ஆழ்வாரின்‌ அவதாரத்‌ தலமான இவ்வூரில்‌ “பிருகு தீர்த்தம்‌” என்னும்‌ 
திருக்குளம்‌ உள்ளது. கிழக்கு நோக்கிய ராஜகோபுரத்துடன்‌ 
அருள்மிகு ஜெகந்நாதப்‌ பெருமாள்‌ ருக்மணி சத்யபாமாவுடன்‌ பிருகு 


மார்க்கண்டேயருடன்‌ கிழக்கு நோக்கிய சன்னதியில்‌ காட்சி 







)* 20% 000205 090020 020 00% 004 DCCC ED CDE 05 சே: 


: A ; திருவள்ளூர்‌ மாவட்டத்‌ திருக்கோயில்கள்‌ வழிகாட்டி 


தருகிறார்‌. திருமங்கைவல்லித்தாயார்‌, லட்சுமி நரசிம்மர்‌ ஆண்டாள்‌, 
மணவாள மாமுனிகள்‌ ஆகியோரின்‌ தனிச்‌ சன்னதிகளோடு 
வைகானச ஆகமப்படி நான்கு கால பூஜை நடைபெறுகிறது. காலை 
8.00 மணிக்கு கால சந்தியும்‌, 11.00 மணிக்கு உச்சிக்‌ காலமும்‌ 7.00 
மணிக்கு சாயங்காலமும்‌ 8.00 மணிக்கு திருக்காப்பிடுதலும்‌ 
நடைபெறுகிறது. தினமும்‌ தேசாந்திரி கட்டளை நடைபெறும்‌. 
இவ்வூரில்‌ திருமழிசை ஆழ்வார்‌ தனிச்‌ சன்னதியில்‌ காட்சி 
தருகிறார்‌. சித்திரை வருடப்‌ பிறப்பும்‌, திருவாடிப்பூரமும்‌, ஆவணிப்‌ 
பவித்ரோத்சவமும்‌, புரட்டாசி நவராத்திரி, திருக்கார்த்திகை, மார்கழி 
பகல்‌ பத்து, இராப்பத்து, வைகுண்ட ஏகாதசி, தனுர்மாதப்பூஜை, 
மாசியில்‌ தெப்போத்சவம்‌, பங்குனி உத்திரம்‌, மணவாள மாமுனி 
திருநட்சத்திரம்‌ ஐப்பசி உற்சவம்‌ ஆகியவை சிறப்பான மாத 
உற்சவங்களாகும்‌. தை மாதம்‌ திருமழிசை ஆழ்வார்‌ அவதார 
உற்சவம்‌ 10 நாட்களும்‌, ஆனி மாத பிரம்மோற்சவம்‌ 10 நாட்களும்‌ 
சிறப்பானவை. தை மாத அவதார உற்சவத்தில்‌ 9ம்‌ நாள்‌ திருத்தேர்‌ 
உற்சவம்‌ நடைபெறும்‌. தேர்‌ நிலையை அடைய சுமார்‌ 3 மணி நேரம்‌ 


ஆகும்‌. இத்தலம்‌ மத்திய ஜெகந்நாதம்‌ என அழைக்கப்படுகிறது. 


மூலவர்‌ : ஜெகந்நாதப்பெருமாள்‌ 
உற்சவர்‌ : ஜெகந்நாதர்‌ 
தாயார்‌ : திருமங்களவல்லித்தாயார்‌ 


தல விருட்சம்‌ : பாரிஜாதவிருட்சம்‌ 
ஆகமம்‌ : வைகானசம்‌ 


திறப்பு : காலை 7.00 - 12.00 / 4.00 முதல்‌ இரவு 8.30 வரை 










LAOP SOL AP AOE AO OL IOP AOL AO AO IOP SOL AOP SOL IOP SOLA 


DCDCDC CDE CD CDE 


திருவள்ளூர்‌ மாவட்டத்‌ திருக்கோயில்கள்‌ வழிகாட்டி இ : 


வருட பூஜைகள்‌ விவரம்‌ 


வைகாசி மாதத்தில்‌, 
நரசிம்மர்‌ 10 நாட்கள்‌ உற்சவம்‌, 
ஆனி மாதத்தில்‌ பிரம்ம | 
உற்சவம்‌ 10 நாட்கள்‌, ஆடி \ 
ஆண்டாள்‌ 10 நாட்கள்‌ 
உற்சவம்‌, ஆவணி பவித்ரம்‌ 
3 நாட்கள்‌ உற்சவம்‌, புரட்டாசி 
நவராத்திரி 10 நாட்கள்‌ 
உற்சவம்‌, ஐப்பசி மணவாள | 
மாமுனிகள்‌ 10 நாட்கள்‌ 


உற்சவம்‌, கார்த்திகை மாதம்‌ 





கார்த்திகை தீபம்‌, மார்கழி 
மாதம்‌ பகல்‌ பத்து, இராப்பத்து, வைகுண்ட ஏகாதசி, 
தை மாதம்‌ ஸ்ரீ ஆழ்வார்‌ அவதார உற்சவம்‌ 10 நாட்கள்‌ 


கல்வெட்டு செய்திகள்‌ 


மூன்றாம்‌ குலோத்துங்க சோழன்‌ கி.பி. 1178/1218; 
கோப்பெருங்சிங்கன்‌ கி.பி. 1243/1261; விசயகண்ட கோபாலன்‌ 
கி.பி. 1250/1280; அரியண்ண உடையார்‌ கி.பி.1376/1404; விருபாட்சன்‌ 
கி.பி. 1465/1485 ஆகிய அரசர்கள்‌ காலத்தில்‌ இக்கோவில்கள்‌ 
பராமரிக்கப்பட்டுள்ளன என்று தெரிகிறது. கி.பி.1255 ஆம்‌ ஆண்டுக்‌ 
கல்வெட்டில்‌ இரு கோவில்களுக்கும்‌ நிலம்‌ வழங்கிய விவரங்கள்‌ 







DEED ECDC CDG CCDC CED CDE 


இ திருவள்ளூர்‌ மாவட்டத்‌ திருக்கோயில்கள்‌ வழிகாட்டி 


உள்ளன. கி.பி.1178/1218 ஆம்‌ ஆண்டு கல்வெட்டின்‌ மூலம்‌ 
திருமழிசை சதுர்வேதி மங்கலம்‌ என்று அழைக்கப்பட்டதை 


அறியலாம்‌. 


புராண செய்திகள்‌ 


அத்ரி, பிருகு, வசிட்டர்‌, 
பார்க்கவர்‌ முதலிய 
பலரும்‌ பிரம்மரிஷிகள்‌ 
ஆவர்‌ அவர்கள்‌ சத்ய 
டலாகத்திற்குச்‌ 
சென்றனர்‌. அங்கு 
தலைமை தாங்கித்‌ 
திகழ்ந்த பிரம்ம 
தேவரைத்‌ தரிசித்தனர்‌. 





அவர்‌ திருவடிகளை வணங்கி கைகூப்பினர்‌. பிரம்மதேவரும்‌ 
அவர்கள்‌ கருத்தினைக்‌ குறிப்பால்‌ உணர்ந்தார்‌. மூவுலகும்‌ படைத்த 
நான்முகன்‌ தேவ சிற்பியான சதுர்முகனை துலாக்கோல்‌ கொண்டு 
வரும்படி கூறினார்‌. அத்துலாக்கோலின்‌ ஒருபக்கத்தட்டில்‌ 
திருமழிசைத்‌ தலத்தினை இட்டு, மற்றொரு பக்கத்தட்டில்‌ ஐம்பது 
யோசனை பரப்பளவுள்ள ஏனைய மண்ணுலகு முழுமையையும்‌ 
வைத்து, முனிபுங்கவர்கள்‌ காணும்‌ வகையில்‌ காட்டுவாயாக என்று 


தேவசிற்பியிடம்‌ நான்முகன்‌ கூறினார்‌. 


தேவசிற்பியும்‌ நான்முகன்‌ ஆணைப்படியே செய்தார்‌. 
துலாக்கோலின்‌ ஒரு தட்டிலே திருமழிசைத்தலம்‌ விளங்கிற்று, 










DCDCDC CDC ௪04 04 சோ: 





CO CD COD 0௦% CD + CO 040 


திருவள்ளூர்‌ மாவட்டத்‌ திருக்கோயில்கள்‌ வழிகாட்டி ்‌ இ 


ஏனைய பூவுலக முழுமையும்‌ மற்றொரு தட்டில்‌ இருந்தது. எனினும்‌ 
முந்திய தட்டே கனமாகித்‌ தாழ்ந்து நின்றது. பிந்திய தட்டு 
மேலெழும்பி நின்றது. 

முனிபுங்கவர்கள்‌ இக்காட்சியைக்‌ கண்ணாரக்‌ கண்டனர்‌; 
வியந்தனர்‌; ஒரு சிற்றூர்‌ உலகினைவிட உயர்ந்ததாகிக்‌ 
கண்ணெதிரே விளங்கிற்று. திருமழிசையின்‌ உயர்வை, 
மேன்மையை நேருக்கு நேரே முனிபுங்கவர்கட்கு எடுத்துக்‌ 


காட்டினார்‌ பிரம்மதேவர்‌. 


மகிமையின்‌ சாரம்‌ செறியும்‌ தலமே திருமழிசை. அதன்‌ 
பெருமை, அகிலத்தினும்‌ பெரியது. ““உங்களது தவத்திற்கு உற்ற 
உரியதலம்‌ திருமழிசையே, அது சிறந்த வளங்களைக்‌ கொண்ட 
தலம்‌. அங்கே தவங்களாற்றி தனிப்பெரும்‌ பலன்களைப்‌ 


பெறுவீர்களாக”” என்று நான்முகன்‌ நல்லாசியும்‌ நல்கினார்‌. 
வரலாற்றுச்‌ செய்திகள்‌ 


தொண்டை நன்னாடு சான்றோர்‌ உடைத்து என்ற 
முதுமொழிக்கு ஏற்ப தொண்டை மண்டலத்தில்‌ சிறந்து விளங்குவது 
திருமழிசைப்‌ பேரூர்‌. மகிமை பொருந்திய ஸாரமான கே்ஷத்ரம்‌ 
ஆதலின்‌ மஹிஸாரம்‌ (மழிசை) எனப்பட்டது. திருமகளும்‌, 
மண்மகளும்‌, ஆய்மகளும்‌ சேர்ந்தால்‌ திருமகட்கே தீர்த்தவாறு 
என்கொல்‌ என்னும்‌ ஆழ்வார்‌ பாசுரத்திற்கேற்ப, திருமகள்‌ 
இத்தலத்தில்‌ திருமங்களவல்லி என்னும்‌ பெயருடன்‌ திகழ்கிறாள்‌. 
எனவே, திருமகள்‌ பொருந்தி உறையும்‌ தலம்‌ என்னும்‌ பொருளில்‌ 






சோ: CD COD CD + COD CD + CO 040 D+ CO CD சோடு சோடு * CO சோடு 4 COCA 


இ திருவள்ளூர்‌ மாவட்டத்‌ திருக்கோயில்கள்‌ வழிகாட்டி 


திரு என்னும்‌ அடைமொழி சேர்க்கப்பட்டுத்‌ திருமழிசை ஆயிற்று 
என்பர்‌. இங்கே அவதரித்த திருமழிசை ஆழ்வார்‌. ஆழ்வார்கள்‌ 
சான்றோருள்‌ சிறந்தவராகக்‌ கருதப்படுகிறார்‌. இத்தலம்‌ பல்லவர்கள்‌ 
காலத்தில்‌ புகழ்‌ பெற்று விளங்கியது. 


அருள்மிகு வீற்றிருந்த பெருமாள்‌ திருக்கோயில்‌ என்னும்‌ 
திருக்கோயிலும்‌ இதன்‌ அருகில்‌ அமைந்துள்ளது. 


விமான நிலையம்‌ : . சென்னை 
ரயில்வே நிலையம்‌ : திருநின்றவூர்‌, ஆவடி 
பேருந்து நிலையம்‌ : . திருமழிசை 


மேலும்‌ விவரங்களுக்குத்‌ தொடர்பு கொள்ள : 
தொலைபேசி எண்‌. 044 - 2681 0542 


மின்னஞ்சல்‌ : thirumazhisaialvar@gmail.com 






DCDCDC CDC CD CDE 





ண்ட 


திருவள்ளூர்‌ மாவட்டத்‌ திருக்கோயில்கள்‌ வழிகாட்டி 


பூவிருந்தவல்லி 








வைணவ அருளாளர்களில்‌ முக்கியமானவரான திருக்கச்சி 
நம்பிகளின்‌ அவதாரத்தலம்‌ பூவிருந்தவல்லி பேருந்து 
நிலையத்திற்கு வெகு அருகில்‌ அமைந்துள்ளது. மூலவர்‌ அருள்மிகு 
வரதராஜப்‌ பெருமாள்‌ சன்னதியும்‌, கோபுரமும்‌ மேற்கு நோக்கி 
அமைந்துள்ளன. தாயாருக்கென தனி சன்னதி கிழக்கு நோக்கி 


இ திருவள்ளூர்‌ மாவட்டத்‌ திருக்கோயில்கள்‌ வழிகாட்டி 


அமைந்துள்ளது. தாயார்‌ “பூவிருந்தவல்லித்‌ தாயார்‌” என 
அமைக்கப்படுகிறார்‌. இதன்‌ காரணமாகவே பூவிருந்தவல்லி எனக்‌ 
கூறுவர்‌. கல்வெட்டுக்கள்‌ பூந்தண்மலி எனக்‌ குறிப்பிடுகின்றன. 
புஷ்பவல்லித்தாயார்‌ என இத்தாயார்‌ அழைக்கப்படுகிறார்‌. மூலவர்‌ 
வரதராஜர்‌ சன்னதிக்கு வலப்புறத்தில்‌ அவருக்கு ஆலவட்டக்‌ 
கைங்கர்யம்‌ செய்த திருக்கச்சி நம்பிகளுக்கெனத்‌ தனி சன்னதி 
உள்ளது. தவிர ஸ்ரீ ரெங்கநாதர்‌, ஸ்ரீநிவாசர்‌, கண்ணன்‌, ஆண்டாள்‌, 
ஆளவந்தார்‌ எனத்‌ தனித்தனி சன்னதிகள்‌ உள்ளன. 
வெள்ளிக்கிழமைகளில்‌ தாயாருக்குத்‌ திருமஞ்சனமும்‌, 
மாதந்தோறும்‌ சனி மற்றும்‌ முக்கியத்‌ திருநட்சத்திரங்களில்‌ 
திருமஞ்சனத்துடன்‌ உற்சவங்களும்‌ நடைபெறுகின்றன. 


மூலவர்‌ : வரதராஜப்பெருமாள்‌ 
உற்சவர்‌ : வரதராஜப்பெருமாள்‌ 
தாயார்‌ : புஷ்பவல்லித்தாயார்‌ 


தல விருட்சம்‌ : மல்லிகைவனம்‌ 

ஆகமம்‌ : வைகானசம்‌ 

திறப்பு : காலை 7.00 - 12.00 / 4.00 முதல்‌ இரவு 8.30 வரை 
மாசி மாதத்தில்‌ திருக்கச்சிநம்பிகள்‌ அவதார உற்சவம்‌ வெகு 

விமர்சையாக நடத்தப்படும்‌. பங்குனியில்‌ மூன்று கருடன்களுடன்‌ 


மங்களாசாசன உற்சவமும்‌ தவன உற்சவமும்‌ நடைபெறும்‌. 


சித்திரையில்‌ ரெங்கநாதருக்கும்‌, வைகாசியில்‌ வரதராஜப்‌ 
பெருமாளுக்கும்‌, ஆடியில்‌ ஆண்டாளுக்கும்‌, பத்து நாட்கள்‌ உற்சவம்‌ 






DCDCDC CDE CED CDC 





ஈச AOE AO OL IOP AOL AO AO IOP SOL AOP MOL IOP SOLA 


திருவள்ளூர்‌ மாவட்டத்‌ திருக்கோயில்கள்‌ வழிகாட்டி ்‌ இ ்‌ 


திருக்கார்த்திகை, பகல்பத்து, இராப்பத்து, வைகுண்ட ஏகாதசி 
ஆகியவை முக்கிய திருவிழா நாட்களாகும்‌. 


ஸ்ரீ ராமானுஜருக்கு திருக்கச்சி நம்பிகள்‌ மூலம்‌ வரதராஜ 
பெருமாளே வைணவத்தின்‌ முக்கியம்‌ எனக்‌ கருதப்படும்‌ 


வார்த்தைகளாகிய 


& பெருமாளே பரம்பொருள்‌ 

ஜ& அந்திமக்‌ காலத்தில்‌ ஸ்பரணம்‌ (நாமசங்கீர்த்தனம்‌) அவசியம்‌ 
இல்லை. 

ஜ& சரண்‌ அடைவோர்க்கு மரணத்திற்குப்‌ பின்‌ மோட்சம்‌ நிச்சயம்‌ 


என்பவற்றை உபதேசித்தார்‌ என்பர்‌ 


திருத்தல வரலாறு தமிழகத்தின்‌ தலைநகராம்‌ சென்னைக்கு 
மேற்கே 21 கி.மீ தொலைவில்‌ அமைந்துள்ளது பூவிருந்தவல்லி 
என்னும்‌ புண்ணியத்‌ திருத்தலம்‌. இத்திருத்தலம்‌ ராமானுஜருக்கு 
குருவாக விளங்கியவரும்‌, காஞ்சி வரதருக்கு புஷ்ப கைங்கர்யம்‌ 
விடாது செய்தவருமான அருள்‌ நிறை ஸ்ரீ திருக்கச்சி நம்பிகளின்‌ 
திரு அவதார ஸ்தலமாகும்‌. 

பெயர்க்காரணம்‌ தர்மமே வெல்லும்‌ என்றநியதியினால்‌ பாரதப்‌ 
போரில்‌ வெற்றி வாகை சூடிய தருமன்‌, இத்தலத்தில்‌ தவம்‌ செய்து 
மன அமைதி பெற்றதால்‌ இவ்வூர்‌ தருமபுரி என்று 
அழைக்கப்பட்டுள்ளது. இத்தலத்தில்‌ அருள்‌ பாலிக்கும்‌ 
புஷ்பவல்லித்‌ தாயார்‌ மல்லிகைப்‌ பூவிலிருந்து தோன்றியதால்‌ 
பூவிருந்தவல்லி என்ற திருநாமம்‌ ஏற்படக்‌ காரணமாக இருந்தது. 






சோ: CD COD CD + CO CD + CO 040 D+ CO CI சோடு சோடு CO சோடு 4 COCA 


இ ்‌ திருவள்ளூர்‌ மாவட்டத்‌ திருக்கோயில்கள்‌ வழிகாட்டி 


திருக்கச்சி நம்பிகள்‌ இங்கு நந்தவனம்‌ அமைத்து மலர்த்தொண்டு 
செய்து வந்தமையால்‌ புஷ்பமங்கலம்‌ என்றும்‌, புஷ்பபுரி என்றும்‌ 


தற்போது பூவிருந்தவல்லி என்றும்‌ அழைக்கப்பட்டு வருகிறது. 


திருக்கச்சி நம்பிகள்‌ வரலாறு சுமார்‌ 1000 ஆண்டுகளுக்கு முன்பு 
சாலி வாஹன சகாப்தம்‌ 1009ம்‌ 
ஆண்டு செளம்ய வருடம்‌ மாசி 
மாதம்‌ மிருகசீர்ஷ 
நட்சத்திரத்தில்‌ ஸ்ரீ வீரராகவச்‌ 
செட்டியாருக்கும்‌ ஸ்ரீமதி. 
கமலயாருக்கும்‌ நான்காவது 
திருக்குமாரனாகத்‌ 
திருக்கச்சி நம்பிகள்‌ திரு 
அவதாரம்‌ செய்து சகல 


செளபாக்கியங்களோடு ௯ டத டட 
ஷை 1. இ 
13 


டம A 





வளர்ந்து வருகையில்‌ கச்சி Ai 


வரதர்‌ நல்லதோர்‌ திருநாளில்‌ 


திருக்கச்சி நம்பிகளின்‌ கனவில்‌ தோன்றி தம்‌ செல்வங்களைக்‌ 


கொண்டு ஒரு நந்தவனம்‌ அமைத்து, மலர்த்தொண்டு செய்யும்படி 
பணித்தார்‌. அதன்படி, பூவிருந்தவல்லியில்‌ நிலத்தை வாங்கி அந்த 
நிலத்தில்‌ ஒரு அழகான நந்தவனம்‌ அமைத்துப்‌ பலவிதமான 
பூச்செடிகளை வளர்த்து மலர்கள்‌ பறித்து, மாலைகள்‌ தொடுத்து 
திருக்கச்சியூர்‌ (காஞ்சிபுரம்‌) தலத்தில்‌ எழுந்தருளியிருக்கும்‌ ஸ்ரீ 
வரதராஜப்‌ பெருமாளுக்கு திருமாலை சூட்டும்‌ திருப்பணியும்‌, 






DCDCDC EDC 00% 0502 





2050௪05205 CD CED EDC 


திருவள்ளூர்‌ மாவட்டத்‌ திருக்கோயில்கள்‌ வழிகாட்டி ்‌ இ : 


திருவாலவட்டத்‌ திருப்பணியும்‌ செய்து வந்தார்‌. கச்சி வரதரும்‌, 
மனம்‌ மகிழ்ந்து “உவந்தோம்‌ நம்பி” என்ற, திருவாய்‌ 
மலர்ந்தருளினார்‌. நம்பிகள்‌ மலர்‌ மாலைகளுடன்‌ 
பூவிருந்தவல்லியிலிருந்து திருக்கச்சியூருக்கு நடந்தே செல்வது 
வழக்கம்‌, நம்பிகளின்‌ தூய பக்திக்கு மெச்சி அர்ச்சாவதார 
மூர்த்தியாய்‌ எழுந்தருளியிருக்கும்‌ அத்திகிரி வரதராஜன்‌ 
மனமுவந்து தம்முடன்‌ நேரில்‌ பேசும்‌ பாக்கியத்தை நம்பிகளுக்கு 
தந்து அருளினார்‌. 

ஆலவட்ட கைங்கர்யம்‌ திருவரங்கத்தில்‌ தங்கியிருந்து 
திருவரங்கனை மனம்‌ ஈு 
குளிர சேவித்து 
அரங்கனுக்குத்‌ திரு 
ஆலவட்ட கைங்கர்யம்‌ 
(விசிறி வீசுதல்‌) 
செய்யத்‌ திருவுள்ளம்‌ 
கொண்டு தமக்‌ 
கருளும்படி திருவரங்‌ 
கனை வேண்டவே அரங்கனும்‌ அன்புடன்‌ அவரை நோக்கி தாம்‌ 
காவிரி நதிக்கரையில்‌ செழித்து வளர்ந்திருக்கும்‌ நந்தவனத்தின்‌ 
தென்றலினால்‌ குளிர்ச்சியாகவே இருப்பதனால்‌ திருப்பதி சென்று 





ஏழுமலையானுக்கு விசிறி வீசும்‌ தொண்டினைச்‌ செய்யுமாறு 
பணித்தார்‌. 







சோ: CD COD CD + CO CD + 0040 D+ CO ௪04 CO சோடு CO சோடு 4 COCA 


இ திருவள்ளூர்‌ மாவட்டத்‌ திருக்கோயில்கள்‌ வழிகாட்டி 


அரங்கனின்‌ 


ஆ உணை யச்‌ 


சிரமேற்கொண்டு, 
திருமலை சென்று 
ஏழுமலை ஆண்ட 
வனைக்‌ கண்ணார 
தரிசித்து தம்‌ 


விருப்பத்தைத்‌ தெரி 
வி க்‌ க வும்‌ , 


திருவேங்கடவன்‌ தாம்‌ : 





மலைமேல்‌ இருப்பதனால்‌ 
மேகங்கள்‌ சூழப்‌ பெற்று 
மெல்லிய தென்றல்‌ எப்பொழுதும்‌ சில்லென்று வீசிக்‌ 
கொண்டிருப்பதனால்‌ திரு ஆலவட்ட கைங்கர்யம்‌ தம்மைவிடவும்‌, 
அத்தியூரில்‌ அயனின்‌ தவப்பயனால்‌ வேள்விக்குண்டத்தினின்று 
தோன்றிய தேவராஜப்‌ பெருமாளுக்கு கைங்கர்யம்‌ செய்யுமாறு 
திருவருள்‌ புரிந்தார்‌. திருக்கச்சி நம்பிகளும்‌ தேவப்‌ பெருமாளுக்கு 
விசிறி வீசித்‌ தொண்டு செய்து வந்தார்‌. காஞ்சியில்‌ நம்பிகள்‌ வசித்து 
வந்த இடத்தில்‌ இன்றும்‌ திருக்கச்சி நம்பிகள்‌ சன்னதி இருப்பதைக்‌ 
காணலாம்‌. 


நம்பிகளுக்கு காட்சி கொடுத்து அருளியது தனது 
திருத்தொண்டினை வரதராஜப்‌ பெருமாளுக்குச்‌ செய்து 
கொண்டிருக்கும்‌ காலத்தில்‌ ஒரு நாள்‌ நம்பிகளுக்கு 
வயோதிகத்தினாலும்‌, உடல்‌ தளர்ச்சியினாலும்‌ காஞ்சி நகர்‌ செல்ல 






2050056205 CDC EDC CDG DCDCDC EDC DCDCDC 


திருவள்ளூர்‌ மாவட்டத்‌ திருக்கோயில்கள்‌ வழிகாட்டி ்‌ இ 


முடியாத நிலை ஏற்பட்டது. எம்பெருமானைத்‌ தரிசித்து 
விடவேண்டும்‌ என்றவைராக்கியத்துடன்‌ தவழ்ந்து கொண்டே 
காஞ்சி நோக்கி சென்றார்‌ நம்பிகள்‌. மேலே தொடர முடியாமல்‌ 
நம்பிகளின்‌ சரீரம்‌ மிகவும்‌ சிரமமடைந்தபோது, சூரிய உதய 
வேளையில்‌ ஸ்ரீ வரதராஜப்‌ பெருமாள்‌ கோடி சூரியப்‌ பிரகாசனாக 
சூரிய மண்டலத்திலிருந்து காட்சியளித்து அருள்புரிந்தார்‌. 
ஸ்ரீ வரதராஜப்‌ பெருமாள்‌ காட்சியளித்த அதே தருணத்தில்‌ 
அரங்கத்து அழகனும்‌, திருமலை வேங்கடவனும்‌ அம்மகானுக்குக்‌ 
காட்சி கொடுத்து, தாங்கள்‌ மூவரும்‌ நம்பிகள்‌ பொருட்டு 
இத்தலத்திலேயே நிரந்தரமாக எழுந்தருளி நித்ய சேவை சாதிப்பதாக 
அருளினார்கள்‌. 


அதன்படி இத்திருத்தலத்தில்‌ திருக்கச்சி நம்பிகளுக்கு 
திருச்சி ஸ்ரீ ரங்கநாதனும்‌, திருமலை ஸ்ரீ வேங்கடவனும்‌, காஞ்சிபுரம்‌ 
ஸ்ரீ வரதராஜப்‌ பெருமாளும்‌ ஒருசேர எழுந்தருளி இருப்பது 


தனிச்சிறப்பானதாகும்‌. 

விமான நிலையம்‌ : . சென்னை 
ரயில்வே நிலையம்‌ : ஆவடி 

பேருந்து நிலையம்‌ : பூவிருந்தவல்லி 


மேலும்‌ விவரங்களுக்குத்‌ தொடர்பு கொள்ள : 
தொலைபேசி எண்‌. 044 - 2627 2066 


மின்னஞ்சல்‌ : tnvptemple2011poonamallee @gmail.com 






சோ: CD COD CD + CO CD + CO 040 D+ CO CD சேடு சோடு * CO சோடு 4 COCA 


இ ்‌ திருவள்ளூர்‌ மாவட்டத்‌ திருக்கோயில்கள்‌ வழிகாட்டி 


13. அருள்மிகு பாலசுப்பிரமணியசுவாமி 
திருக்கோயில்‌, சிறுவாபுரி 





அசுவமேத யாகம்‌ செய்ய விருப்பம்‌ கொண்ட இராமபிரான்‌ 


திக்விறயமாக குதிரைகளை ஏவிவிட்டார்‌. அவை வால்மீகி 
முனிவரின்‌ ஆஸ்ரமம்‌ அருகில்‌ வர, அங்கு வளர்ந்து வந்த 
இராமனின்‌ பிள்ளைகளான லவனும்‌ குசனும்‌ குதிரைகளை 


கட்டிப்போட்டு விட்டனர்‌. 


இச்செய்தி அறிந்த ராமன்‌ இலக்குவனை அனுப்ப அவனால்‌ 
குதிரைகளைச்‌ சிறுவர்களிடமிருந்து மீட்டுப்‌ போகமுடியாமல்‌ 
போகவே இராமனே நேரில்‌ வந்து சிறுவர்களை எதிர்கொண்டு 






5 ௪0500504௪0 ௪04 04 சோ: 





CO CD COD CD CO CD + CO 040 


திருவள்ளூர்‌ மாவட்டத்‌ திருக்கோயில்கள்‌ வழிகாட்டி ்‌ இ : 


போரிட்டு வென்று குதிரைகளை 





மீட்டுச்சென்றான்‌ என்பது 
இராமாயணச்‌ செய்தியாகும்‌. 
இவ்வாறு இராமனிடம்‌ ₹ ரி 
லவனும்‌ குசனும்‌ போர்‌ செய்த 
இடமே இச்சிறுவாபுரி என்பது 
வரலாறு ஆகும்‌. இந்த வரலாற்று 
செய்தியை, ““சிறுவராகி இருவர்‌ 
கரிபதாதி கொடு சொல்‌ சிலை 
இராமன்‌ உடன்‌ தீர்த்து 
ஜெயமதானநகர்‌”” என்ற திருப்புகழ்‌ மூலம்‌ அறிய முடிகிறது. 





மூலவர்‌ : பாலசுப்பிரமணியர்‌ 

உற்சவர்‌ : பாலசுப்பிரமணியர்‌ 

தல விருட்சம்‌ : மகிழம்பூ 

ஆகமம்‌ : காமிகம்‌ 

திறப்பு : காலை 7.00 - 12.00 / 4.00 முதல்‌ இரவு 8.00 வரை 


ஊரின்‌ பெயர்‌ கூடக்‌ காரணப்‌ பெயராக அமைந்துள்ளது. 
சின்ன-அம்பு-பேடு - சின்னம்பேடு 

சிறுவர்‌-அம்பு4எடு - சிறுவரம்பேடு (சின்னம்பேடு) 
சிறுவர்‌*போர்‌ஃபுரிந்த-சிறுவாபுரி, சிறுவர்புரி 

“பேடு” என்பது அம்பு வைக்கும்‌ கூடு என்பதால்‌, “சின்னம்பேடு” 
என்ற பெயரே தற்போது நிலைத்து உள்ளது. 
இராமாயணக்காலத்தில்‌ கூறப்பட்ட குசலபுரியே இன்றைய 
சிறுவாபுரியாகும்‌. 






+ CO CD COD CD + CO CD + CO 040 D+ CO CI சேடு சோடு * CO சோடு 4 COCA 


இ திருவள்ளூர்‌ மாவட்டத்‌ திருக்கோயில்கள்‌ வழிகாட்டி 


பிரம்மனைத்‌ தண்டித்து படைத்தல்‌ தொழிலை ஏற்று கோலம்‌ 
கொண்ட முருகப்பெருமானை வணங்கினால்‌ வித்தைகள்‌ பல கற்ற 
பேரறிஞர்‌ ஆகலாம்‌ என ““பந்திநிறை அறிவாள ” ” எனும்‌ திருப்புகழில்‌ 
அருணகிரிநாதர்‌ பாடியுள்ளார்‌. 


திருப்புகழ்‌ பாடல்‌ பெற்ற ஸ்தலங்கள்‌ என இதுவரை 
கண்டறியப்பட்டவை 215 ஸ்தலங்கள்‌ ஆகும்‌. இதில்‌ 
அருணகிரிநாதர்‌ 35 ஸ்தலங்களைச்‌ சிறப்பாகப்‌ பாடியுள்ளார்‌. 
8ஸ்தலங்களில்‌ 4திருப்புகழ்‌ பாடி இருக்கிறார்‌. 6ஸ்தலங்களுக்கு 
அர்ச்சனைத்‌ திருப்புகழ்‌ பாடியுள்ளார்‌. 6அர்ச்சனைத்‌ திருப்புகழில்‌ 
ஒன்றாக சிறுவைக்கு “சீதளவாரிஐ பாதா நமோ நம: என ஒரு 
பாடலுடன்‌ நான்கு திருப்புகழ்‌ பாடிய 8ஸ்தலங்களில்‌ ஒன்றாக 
சிறுவாபுரியும்‌, அமைந்து இருப்பது சிறப்பானதாகும்‌. “அண்டர்பதி 
குடியேற” என்ற முதல்‌ திருப்புகழில்‌ ““மகிமீற, மகிழ்கூர மகிழ்வாக, 
மகிகூற, இன்பமுற, என ஐந்து இடங்களில்‌ மகிழ்ச்சிப்‌ 
பெருக்குக்கூறப்பட்டது போல்‌ வேறு எந்தத்‌ திருப்புகழிலும்‌ சிறப்பாக, 
ஐந்து முறை சொல்லப்படவில்லை என்பது இன்னும்‌ ஒரு சிறப்பு. 
இந்தத்‌ திருப்புகழின்‌ ஈற்றடியில்‌ கடைசியில்‌ சொற்கள்‌ ஒரு 
வாக்கியமான பொருள்பட அமைந்து இருப்பதும்‌ ஒர்‌ அரிய 
சிறப்பாகும்‌. *“அருளாலே”” மகிழ்வாக, எதிர்காண வரவேணும்‌, 


உயர்தோளா, வடிவேலா, முருகேசா, பெருமானே !?” என ஒரு 


வாக்கியமாக அமைவதுபோல்‌, வேறு எந்த ஒரு திருப்புகழிலும்‌ 


அமையவில்லை. 






CO CD + COD CD CO CD + CO 040 D+ CO CO CO COD சேடு COD 4 COC 


திருவள்ளூர்‌ மாவட்டத்‌ திருக்கோயில்கள்‌ வழிகாட்டி ்‌ இ 


அருண கிரிநாதர்‌ திருவண்ணாமலையில்‌ “ “மயிலுமாடி நீயுமாடி 
வரவேணும்‌”? என்று பாடியதற்கு இணையாக, இங்கு “மைந்துமயில்‌ 
உடன்‌ ஆடிவர வேணும்‌” எனப்‌ பாடி உள்ளதால்‌ 
அண்ணாமலையாரும்‌ உண்ணாமுலை அம்மையும்‌ இங்கு 
எழுந்தருளி இருக்கிறார்கள்‌. அச்சம்‌, மடம்‌, நாணம்‌, பயிர்ப்புடன்‌ 
கூடிய வள்ளிநங்கை தம்‌ மணவாளப்பெருமாள்‌ முருகனைக்‌ 
கைத்தலம்‌ பற்றும்‌ திருமணக்காட்சியாய்‌ எழுந்தருளியிருக்கிறார்‌. 
கைத்தலம்‌ பற்றுகின்ற பொழுது இயற்கையாய்ப்‌ பெண்ணுக்கு 
ஏற்படும்‌ கூச்சம்‌, நாணம்‌, பயிர்ப்பு காரணமாக வள்ளி ஓய்யாரமாக 
லேசாக முன்‌ சாய்ந்து, ஒரு கண்மூடிய நிலையில்‌ நிற்கின்ற 
கோலத்தைக்‌ காணக்‌ கண்‌ கோடி வேண்டும்‌. பின்‌ புறத்திலிருந்து 
நோக்கும்‌ பொழுது வள்ளி கள்ளத்தனமாக அரைக்கண்‌ 
பார்வையாக முருகனை நோக்குவதுபோல்‌ சிற்பி சிலையை 
வடித்திருக்கிறார்‌. மிக நேர்த்தியான வேலைப்பாடு. இது போன்ற 
சிலை வடிவம்‌ வேறு எங்கும்‌ இல்லை. ஓவியமாக வள்ளி மலையில்‌ 


இருக்கும்‌ கோலத்தை, சிலை வடிவமாக இங்கு அமைத்து இருப்பது 


மிகச்‌ சிறப்பாக அமைந்துள்ளது. 

விமான நிலையம்‌ : சென்னை 

ரயில்வே நிலையம்‌ க பொன்னேரி, கவரப்பேட்டை 
பேருந்து நிலையம்‌ தச்சூர்‌ 


மேலும்‌ விவரங்களுக்குத்‌ தொடர்பு கொள்ள : 


தொலைபேசி எண்‌. 044 - 27992133 






)* CO CD COD CD + COD D+ CO CD + D+ CO CDI + CO CD + CO COCO 


திருவள்ளூர்‌ மாவட்டத்‌ திருக்கோயில்கள்‌ வழிகாட்டி 


14. அருள்மிகு பாலசுப்பிரமணிய 


கோயில்‌, ஆண்டார்‌ குப்பம்‌. 





ஆறுமுகன்‌, பாலசுப்பிரமணியனாகக்‌ காட்சி தரும்‌ ஊர்‌ 
ஆண்டார்‌ குப்பம்‌ ஆகும்‌. பாலபருவத்தில்‌ உலகைச்‌ சுற்றி வந்த 
முருகன்‌ தன்‌ கருணையாலும்‌, வீரத்தாலும்‌ இந்த உலகை ஆண்டு 
இவ்வூரில்‌ குடி கொண்டதால்‌ ஆண்டார்‌ குப்பம்‌ எனப்‌ பெயர்‌ 


பெற்றதாகக்‌ கூறப்படுகிறது. 


திருவள்ளூர்‌ மாவட்டத்‌ திருக்கோயில்கள்‌ வழிகாட்டி ்‌ இ : 


மூலவர்‌ : பாலசுப்பிரமணியர்‌ 
உற்சவர்‌ : பாலசுப்பிரமணியர்‌ 
தல விருட்சம்‌ : சரக்கொண்றை 
ஆகமம்‌ : காமிகம்‌ 


திறப்பு : காலை 7.00 - 12.00 / 4.00 முதல்‌ இரவு 8.00 வரை 


சென்னை, சென்ட்ரல்‌ ரயில்‌ நிலையத்திலிருந்து 
மின்தொடர்வண்டி மூலம்‌ பொன்னேரி வழியாகவும்‌, 
செங்குன்றத்திலிருந்தும்‌, பொன்னேரியிலிருந்தும்‌ பேருந்து 
மூலமாகவும்‌ சென்று வரக்கூடிய வசதிகள்‌ உள்ள 
திருக்கோயிலாகும்‌. பொன்னேரியிலிருந்து 7 கி.மீ. தொலைவில்‌ 
அமைந்துள்ளது. கிளியாய்‌ மாறிய அருணகிரிநாதர்‌ பாடல்‌ பெற்ற 
திருத்தலங்களுள்‌ இதுவும்‌ ஒன்று. 

கிழக்கு நோக்கி பாலசுப்பிரமணியராக நின்ற கோலத்தில்‌ காட்சி 
தரும்‌ சுவாமிக்கு இட வலமாக வள்ளி - தெய்வானை என இரு 
தேவியர்‌ சன்னதிகள்‌ அமைந்துள்ளன. மூன்று கால சிவாகம பூஜை 
நடைபெறும்‌ இத்திருக்கோயிலில்‌ காலை 7.00 மணிக்கு பகல்‌ 
காலமும்‌, பகல்‌ 12.00 மணிக்கு உச்சிக்‌ காலமும்‌, இரவு 7.00 மணிக்கு 
மாலை நேர பூளையும்‌ நடைபெறுகின்றன. காலை 7.00 மணிமுதல்‌ 
12.00 மணி வரையிலும்‌ மாலை 4.00 மணிமுதல்‌ இரவு 8.00 மணி 


வரையிலும்‌ தரிசனத்திற்காக சன்னதிகள்‌ திறந்திருக்கும்‌. 






CED CED CDC CDC ED+C 





DCDCDC CED CD CDE 


இ திருவள்ளூர்‌ மாவட்டத்‌ திருக்கோயில்கள்‌ வழிகாட்டி 


இத்திருக்கோயிலில்‌ பிரதோஷம்‌, கந்த சஷ்டி, விநாயகர்‌ 
சதுர்த்தி, சிவராத்திரி, நவராத்திரி, மாத கிருத்திகைகள்‌ போன்றவை 


சிறப்பாகக்‌ கொண்டாடப்படுகின்றன. 


சித்திரை கிருத்திகையில்‌ பிரம்மோற்சவம்‌ 10 நாட்கள்‌ கொடி 
ஏற்றி கொண்டாடப்படுகிறது. 


இத்திருக்கோயிலில்‌ உள்ள 
முருகனை மூன்று வேளையும்‌ 
தரிசிக்க வேண்டும்‌ என வரும்‌ 
பக்தர்கள்‌ கூட்டம்‌ இங்கு அதிகம்‌. 
இத்தலத்தின்‌ நாயகனை காலையில்‌ 
தரிசிக்கும்‌ போது இளம்‌ பாலகனின்‌ 
சாயலும்‌, உச்சி வேளையில்‌ நடுத்தர 
வயதுடைய தோற்றமும்‌, இரவு 
வேளையில்‌ வயோதிகத்‌ தோற்றத்துடனும்‌ காட்சி தந்தருளுகின்றார்‌ 





என்பதால்‌ இம்முருகனை மூன்றுவேளையும்‌ மனம்‌ குளிரக்கண்டு 


அருள்பெற பக்தர்கள்‌ கூடிவந்து வழிபடுகின்றனர்‌ என ஐதீகமாக 


கூறப்படுகிறது. 

விமான நிலையம்‌ : சென்னை 
ரயில்வே நிலையம்‌ ச பொன்னேரி 
பேருந்து நிலையம்‌ : ஆண்டார்குப்பம்‌ 


மேலும்‌ விவரங்களுக்குத்‌ தொடர்பு கொள்ள : 


தொலைபேசி எண்‌. 044 - 2797 4193, 9962960112 






OOO AOAC AOA 0:0௦: 0 0௦% சேடு 0 ௦௦005 சே சேோ௦4 CD 4 சேடு சோ 


திருவள்ளூர்‌ மாவட்டத்‌ திருக்கோயில்கள்‌ வழிகாட்டி இ 


15. அருள்மிகு ஆனந்தவல்லி சமேத 
அகத்தீஸ்வரர்‌ திருக்கோயில்‌, பஞ்செட்டி 





திருவள்ளூர்‌ மாவட்டம்‌, பொன்னேரி வட்டம்‌, பஞ்செட்டி 
கிராமத்தில்‌ அமைந்திருக்கும்‌ அருள்மிகு ஆனந்தவல்லி சமேத 
அகத்தீஸ்வரர்‌ திருக்கோயில்‌ அமைந்துள்ளது. சென்னையில்‌ 
இருந்து 20 கிலோமீட்டர்‌ தூரத்தில்‌, சென்னை - கொல்கத்தா 
சாலையை ஒட்டி அமைந்துள்ளது. இத்திருக்கோயில்‌ சுமார்‌ 600 
ஆண்டுகள்‌ பழமைவாய்ந்தது. 







DEDEDE D+ DCD ED CDEC 200205 0 


்‌ இ திருவள்ளூர்‌ மாவட்டத்‌ திருக்கோயில்கள்‌ வழிகாட்டி 


மூலவர்‌ : அகத்தீஸ்வரர்‌ 

உற்சவர்‌ : அகத்தீஸ்வரர்‌ 

அம்பாள்‌ : ஆனந்தவல்லி 

தல விருட்சம்‌ : வில்வம்‌ 

ஆகமம்‌ : காமிகம்‌ 

திறப்பு : காலை 7.00 - 12.00 / 4.00 முதல்‌ இரவு 8.00 வரை 


இத்திருத்தலத்தில்‌ இறைவன்‌ அகத்தீஸ்வரர்‌ என்ற 
திருநாமத்துடன்‌ லிங்க வடிவத்திலும்‌ (ரூபாரூபம்‌), இறைவி 
நின்றகோலத்துடனும்‌ அருள்பாலிக்கின்றனர்‌. இறைவி தனது 
இடதுகாலை சற்று முன்னோக்கி வைத்து சத்ருசம்காரியாகவும்‌ 
விளங்குகின்றாள்‌. இத்தலத்தில்‌ அகத்திய மாமுனிவர்‌ ஐந்து 
யாகங்களை செய்து, இறைவனையும்‌, இறைவியையும்‌ வழிபட்டார்‌. 
இவ்விடம்‌ “பஞ்சசேட்டி” என்ற திருநாமத்தாலும்‌ அழைக்கப்‌ 
படுகின்றது. 


ஸ்தலலிங்கமாக விளங்கும்‌ ஐந்துநிலை இராஜகோபுரத்தினை 
தரிசனம்‌ செய்து, உள்ளே சென்று பிரதட்சனமாக வலம்‌ வரும்போது 
முதலில்‌ விநாயகரை தரிசித்து, முருகன்‌ சன்னதியை, 
இஷ்டலிங்கம்‌, கொடிமரம்‌, அகத்தியர்‌ சன்னதி, சூரியர்‌ சன்னதி 
கடந்து உள்ளே சென்று, நமது துன்பங்களை போக்கி 


முக்கண்கொண்டு நமக்கு அருள்பாலித்துக்‌ கொண்டு இருக்கும்‌ 


ஆனந்தவல்லி அம்மையைக்‌ கண்டு, அவளின்‌ அருளும்‌ 






CO CD COD CD CO CD + CO 040 D+ CO CO CO COD சேடு COD 4 COC 


திருவள்ளூர்‌ மாவட்டத்‌ திருக்கோயில்கள்‌ வழிகாட்டி ்‌ இ 


அகத்தீஸ்வரர்‌ தரிசனமும்‌ மற்றும்‌ அருளும்‌ பெற்று வெளிவரலாம்‌. 
திருக்கோயிலுக்கு முன்புறத்தில்‌ “அகத்தியர்‌ தீர்த்தம்‌” என்ற 
பெயரில்‌ திருக்குளம்‌ அமையப்பெற்றுள்ளது. 


இத்திருத்தலத்தில்‌, மாதபிரதோஷம்‌, அமாவாசை, பெளர்ணமி 
கிருத்திகை போன்ற மாதபூஜைகளுடன்‌, ஆனித்திருமஞ்சனம்‌, 
விநாயகர்‌ சதுர்த்தி, கார்த்திகைதீபம்‌, ஆருத்ராதரிசனம்‌, தைப்பூசம்‌ 
மற்றும்‌ பங்குனி உத்தரம்‌ ஐப்பசி அன்னாபிஷேகம்‌ போன்ற பருவ 
பூஜைகளும்‌ நடைபெற்று வருகின்றன. இத்திருக்கோயிலில்‌ 3 கால 
பூஜைகள்‌ நடைபெற்றுவருகிறது. 


திருமணத்தடை, நவகிரகதோஷம்‌ போன்றவை நீங்கவும்‌ 
பித்ருகளை மகிழ்வித்து அவர்களின்‌ ஆசியைப்‌ பெறவும்‌, 
சத்ருகளின்‌ தொல்லைகளில்‌ இருந்து விடுபடவும்‌ சிறந்த 
பிராத்தனைத்தலமாக இத்திருத்தலம்‌ விளங்குகின்றது. 


விமான நிலையம்‌ : சென்னை 
ரயில்வே நிலையம்‌ : . பொன்னேரி 
பேருந்து நிலையம்‌ :  பஞ்செட்டி 


மேலும்‌ விவரங்களுக்குத்‌ தொடர்பு கொள்ள : 


தொலைபேசி எண்‌. 044 - 2617 2326, 93832 01591 






+ CO CD COD CD + CO CD + CO 040 D+ CO CD சோடு சோடு * CO சோடு 4 COCA 


இ ்‌ திருவள்ளூர்‌ மாவட்டத்‌ திருக்கோயில்கள்‌ வழிகாட்டி 


16. அருள்மிகு புஷ்பரதீஸ்வரர்‌ திருக்கோயில்‌, 
ஞாயிறு 





பொன்னேரி வட்டம்‌, ஞாயிறு என்ற இடத்தில்‌ அமைந்துள்ளது 
அருள்மிகு புஷ்பரதீஸ்வரர்‌ திருக்கோயில்‌ ஆகும்‌. மீஞ்சூர்‌ ரயில்‌ 
நிலையத்திலிருந்து சுமார்‌ 10கி.மீ. தொலைவில்‌ அமைந்துள்ள 
இத்திருக்கோயிலுக்கு சென்று வர பேருந்து போக்குவரத்து வசதி 


உண்டு. 






DCDCDC EDC CD CDE 





ADE ED CDC EDC CDG 


திருவள்ளூர்‌ மாவட்டத்‌ திருக்கோயில்கள்‌ வழிகாட்டி ்‌ இ : 


மூலவர்‌ : புஷ்பரதீஸ்வரர்‌ 
உற்சவர்‌ : புஷ்பரதீஸ்வரர்‌ 
அம்பாள்‌ : சொர்ணாம்பிகை 


தல விருட்சம்‌ : நாகலிங்க விருட்சம்‌ 


ஆகமம்‌ : காமிகம்‌ 
திறப்பு : காலை 7.00 -12.00 / 4.30 முதல்‌ இரவு 8.00 வரை 
இத்திருக்கோயில்‌ 


பிரகாரத்தில்‌ அருள்மிகு 
விநாயகர்‌, அருள்மிகு 
முருகர்‌, அருள்மிகு 
சங்கிலி நாச்சியார்‌ 
போன்ற சன்னதிகள்‌ 
அமைந்துள்ளன. மூலவர்‌ 


பெயர்‌ அருள்மிகு 





புஷ்பரதீஸ்வரர்‌, அம்பாள்‌ 
பெயர்‌ அருள்மிகு சொர்ணாம்பிகை என்பதாகும்‌. திருக்கோயிலின்‌ 
மூலவர்‌ சன்னதி கிழக்கு நோக்கி அமைந்துள்ளது. இறைவன்‌ 
புஷ்பத்தின்‌ மேல்‌ அமர்ந்து காட்சி தருவதால்‌ புஷ்பரதீஸ்வரர்‌ என 
அழைக்கப்படுகிறார்‌. தலவிருட்சமாக நாகலிங்க மரமும்‌ எப்போதும்‌ 
பூத்துக்குலுங்கும்‌ வண்ணம்‌ அமைந்துள்ளது. 

இத்திருக்கோயிலில்‌ மூன்று கால பூஜைகளாக காலை 7.00 
மணிக்கும்‌, பகல்‌ 12.00 மணிக்கும்‌, இரவு 7.00 மணிக்கும்‌ 
நடைபெறுகின்றது. 







)- 020௪020020 020% 0205 0002020270 40 DCD EDC CDC CDE EN 


இ ்‌ திருவள்ளூர்‌ மாவட்டத்‌ திருக்கோயில்கள்‌ வழிகாட்டி 


ஒவ்வொரு ஆண்டும்‌ சித்திரை மாதம்‌ 1ம்‌ தேதி காலை 6.00 
மணிக்கு ஞாயிறின்‌ (சூரியன்‌) கதிர்கள்‌ சுவாமி மீது படுவதால்‌ 
ஊருக்கு ஞாயிறு எனப்‌ பெயர்‌ வரப்பெற்றுள்ளது. 


தினமும்‌ காலை 7.00 முதல்‌ பகல்‌ 12.00 மணி வரையும்‌, மாலை 
4.30 மணி முதல்‌ இரவு 8.00 மணி வரையும்‌ கிழக்கு நோக்கி 
இருக்கும்‌ புஷ்பரதீஸ்வரரையும்‌ சொர்ணாம்பிகையையும்‌ பக்தர்கள்‌ 
தரிசனம்‌ செய்யலாம்‌. 


சோழர்‌ காலத்தைச்‌ சார்ந்ததாகக்‌ 0 இத்‌ 
திருக்கோயிலில்‌ பிரதோஷம்‌, 
விநாயகர்‌ சதுர்த்தி, கந்த சஷ்டி, 
நவராத்திரி, சிவராத்திரி, தமிழ்ப்‌ 
புத்தாண்டு போன்ற நாட்கள்‌ 
சிறப்பான தரிசன நாட்களாக 
கருதப்படுகின்றன. சிறிய ஊராக 
அமைந்துள்ளதால்‌ சிறிய சிற்றுண்டிச்‌ 
சாலைகள்‌ மட்டுமே இத்திருக்‌ 
கோயிலுக்கு அருகே 
அமைந்துள்ளன. 





இத்திருத்தலம்‌ சுந்தரரின்‌ மனைவி சங்கிலி நாச்சியார்‌ 
அவதரித்த தலமாகும்‌. அவருக்கென தனி சன்னதியும்‌ உள்ளது. 


விமான நிலையம்‌ : . சென்னை 
ரயில்வே நிலையம்‌ ச பொன்னேரி 
பேருந்து நிலையம்‌ :  காரனோடை, செங்குன்றம்‌ 


மேலும்‌ விவரங்களுக்குத்‌ தொடர்பு கொள்ள : 


தொலைபேசி எண்‌. 044 - 2902 1016 






OOO AOA Oi AO Oi OO OO OE 2௦:00: ௪0 சேோ௦4 CDI 4 சேடு சோ 


திருவள்ளூர்‌ மாவட்டத்‌ திருக்கோயில்கள்‌ வழிகாட்டி ்‌ இ 


17. அருள்மிகு கரிகிருஷ்ணப்‌ பெருமாள்‌ 
திருக்கோயில்‌, திரு ஆயர்பாடி 





திருவள்ளூர்‌ மாவட்டம்‌, பொன்னேரி திரு ஆயர்பாடி அருள்மிகு 
கரிகிருஷ்ணப்‌ பெருமாள்‌ திருக்கோயிலைச்‌ சோழ மன்னன்‌ 
கரிகாலனே கட்டியுள்ளான்‌. கரிகாலன்‌ கட்டியதால்‌ 
அக்கோயிலுக்கு கரிகிருஷ்ணப்‌ பெருமாள்‌ கோயில்‌ என்று பெயர்‌ 
வைக்கப்பட்டதாக ஒரு கருத்து நிலவுகிறது. 







)* 0205 00-00 0200200204 02020200 DCDCDC EDC CDEC 


இ திருவள்ளூர்‌ மாவட்டத்‌ திருக்கோயில்கள்‌ வழிகாட்டி 


மூலவர்‌ : கரிகிருஷ்ணப்பெருமாள்‌ 
உற்சவர்‌ : கரிகிருஷ்ணப்பெருமாள்‌ 
தாயார்‌ : செளந்தர்யவல்லித்‌ தாயார்‌ 


தல விருட்சம்‌ : மகிழம்‌ 
ஆகமம்‌ : வைகானசம்‌ 


திறப்பு : காலை 7.00 - 12.00 / 4.00 முதல்‌ இரவு 8.00 வரை 


தொடக்க காலத்தில்‌ கருவறை மட்டுமே கட்டப்பட்டுள்ளது. 
பின்னர்‌ ஆட்சிப்புரிந்த குறுநில மன்னர்களால்‌ ஆண்டாள்‌ சன்னதி, 
செளந்தர்யவல்லித்‌ தாயார்‌ சன்னதி, ராமர்‌ சன்னதி, ஆழ்வார்‌ 
சன்னதி, அலங்கார மண்டபம்‌, மணி மண்டபம்‌, மூன்று நிலை ராஜ 
கோபுரம்‌ மதில்‌ சுவர்‌ மற்றும்‌ கருவறை முன்புற மண்டபம்‌ போன்ற 
திருப்‌ பணிகள்‌ 


நடைபெற்றுள்ளன. 


மூலவர்‌ கரிகிருஷ்ணப்‌ 
பெருமாள்‌ நின்ற கோலத்தில்‌ £ 
காட்சி தருகிறார்‌. ஒரு 
கையில்‌ சாட்டையைப்‌ பிடித்த | 


வாறும்‌, மற்றொரு கையை 


இடுப்பில்‌ வைத்தவாறும்‌ மாடு 

மேய்த்த கோலத்தில்‌ - 
இறைவன்‌ சாய்ந்தவாறு ௩ 
நிற்கின்றார்‌. ட்‌ 









rE CDEC 0204 0205 02 





DCDCDC CDE 02040 


திருவள்ளூர்‌ மாவட்டத்‌ திருக்கோயில்கள்‌ வழிகாட்டி ்‌ இ : 


பெயருக்கு ஏற்றாற்போல இக்கோயில்‌ அமைந்துள்ள இடத்தை 
திரு ஆயர்பாடி என்றே அழைக்கின்றனர்‌. கிருஷ்ணன்‌ தவழ்ந்து 
விளையாடும்‌ இடம்‌ ஆயர்பாடிதானே. 


இக்கோயிலின்‌ மற்றொரு சிறப்பு, ஆண்டாள்‌ மற்றும்‌ தாயார்‌ 


சன்னதிகள்‌ வழக்கத்திற்கு மாறாக கருவறையில்‌ இடது 
பக்கத்திலேயே அமைந்துள்ளன. 


பொன்னேரி கும்பமுனி மங்கலத்தில்‌ அகத்தீஸ்வர சுவாமி 
கோயில்‌ ஒன்று உள்ளது. சித்ரா பவுர்ணமி முடிந்த ஐந்தாவது நாள்‌ 
கரிகிருஷ்ணப்‌ பெருமாளும்‌ அகத்தீஸ்வர சுவாமியும்‌ ஒர்‌ இடத்தில்‌ 
சந்தித்து அடியார்களுக்கு அருள்பாலிப்பார்கள்‌. இவ்விழா சந்திப்புத்‌ 
திருவிழா என அமைக்கப்படுகிறது. 


சென்னை சென்ட்ரலில்‌ இருந்து ரயிலிலும்‌, கோயம்பேட்டில்‌ 


இருந்து பேருந்திலும்‌ பொன்னேரிக்கு செல்லலாம்‌. இவ்வூர்‌ 
பொன்னேரியில்‌ இருந்து 1 கி.மீ'தொலைவில்‌ அமைந்துள்ளது. 


“கரி” அல்லது கருமை என்பது திருமாலுக்கு உரிய நிறம்‌, 
திருமால்‌ கரியவன்‌ என்று அழைக்கப்பட்டதாக நமது இலக்கியங்கள்‌ 
கூறுகின்றன. கிருஷ்ணன்‌ என்ற பெயர்‌ மிகைப்படுத்தி ௧௬ 
நிறமுடைய கிருஷ்ணன்‌ என்ற பெயரில்‌ கரி கிருஷ்ணன்‌ 
இலக்குமியோடு கோகுலம்‌, ஆயர்பாடி போன்ற இடங்களில்‌ 
வளர்ந்த காரணத்தால்‌ “திரு ஆயர்பாடி” என அடைமொழியோடு 


ஊரும்‌ சேர்ந்து வழங்கப்பட்டது. 






சோ: CD COD CD + CO CD + 0௦% 040 D+ CO CI CO சோடு CO சோடு 4 COCA 


இ திருவள்ளூர்‌ மாவட்டத்‌ திருக்கோயில்கள்‌ வழிகாட்டி 


ஹரியாகிய கிருஷ்ணப்‌ பெருமாள்‌ கோயில்‌ என்பது 
கிருஷ்ணப்பெருமாள்‌ கோயில்‌ எனப்படுகிறது என்று சொல்வோரும்‌ 
உண்டு, உணவு விடுதிகள்‌ அருகில்‌ இல்லை. 


விமான நிலையம்‌ : . சென்னை 
ரயில்வே நிலையம்‌ : . பொன்னேரி 
பேருந்து நிலையம்‌ : . பொன்னேரி 


மேலும்‌ விவரங்களுக்குத்‌ தொடர்பு கொள்ள : 


தொலைபேசி எண்‌. 044 - 2797 2290 






ு ௪௪0௪0௩ ௪0%0௪02 ௪05௪0௩0௪05 0: 





ட்ட 


திருவள்ளூர்‌ மாவட்டத்‌ திருக்கோயில்கள்‌ வழிகாட்டி இ ்‌ 


18. அருள்மிகு அகத்தீஸ்வரசுவாமி திருக்கோயில்‌, 


கும்மமுனிமங்கலம்‌ 





இக்காலங்களில்‌ ஒரு நகரை உருவாக்கும்‌ பொழுது 
புல்டோசரை வைத்து சமன்‌ செய்வது போல முந்தைய காலங்களில்‌ 


ஏரை ஒட்டி ஊரை உருவாக்கும்‌ மரபு இருந்தது. 


பொன்னேரியை உருவாக்கும்‌ பொழுது பொன்னால்‌ செய்த 
ஏரை வைத்து நிலத்தை உழுது ஊரை உருவாக்கி உள்ளனர்‌. 
அதனால்‌ அவ்வூர்‌ பொன்னேர்‌ என்று அழைக்கப்பட்டு 


காலப்போக்கில்‌ “பொன்னேரி” என்று மாறிப்போயிற்று. 


பொன்னேரியில்‌ உள்ள அகத்தீஸ்வர சுவாமி கோயிலானது, 


சோழ மன்னன்‌ ராஜராஜனால்‌ கட்டப்பட்டதாகும்‌. இங்கு அகத்தியர்‌ 







)- 020௪020020 0200205020 0202 02040 DCD EDC CDC 20௩005 0 


: A ; திருவள்ளூர்‌ மாவட்டத்‌ திருக்கோயில்கள்‌ வழிகாட்டி 


வழிபட்டதால்‌ சிவனின்‌ பெயராக அகத்தீஸ்வர சுவாமி என்று 


அழைக்கப்படுகிறது. 

மூலவர்‌ : அகத்தீஸ்வரர்‌ 

உற்சவர்‌ : அகத்தீஸ்வரர்‌ 

அம்பாள்‌ : ஆனந்தவல்லி 

தல விருட்சம்‌ : வில்வம்‌ 

ஆகமம்‌ : காமிகம்‌ 

திறப்பு : காலை 7.00 - 12.00 / 4.00 முதல்‌ இரவு 8.00 வரை 


இந்தக்கோயில்‌ அமைந்து உள்ள இடத்துக்கு கும்ம முனி 
மங்கலம்‌ என்று பெயர்‌. கும்மமுனி என்பது அகத்தியரை 
குறிப்பதாகும்‌. கும்பமுனி என்பது கும்மமுனி என மருவி 
வழங்குகிறது. 


கோயிலின்‌ பின்புறம்‌ யானையின்‌ பின்புறத்தைப்‌ போன்ற 
கஜபிருஷ்ட அமைப்பினை உடையதாக அமைந்துள்ளது. 
கோயிலின்‌ கருங்கல்‌ ஒன்றில்‌ காணப்படும்‌ ஏர்‌ சின்னம்‌ சிற்பியின்‌ 
கை வண்ணத்திற்குச்‌ சிறந்த சான்றாகும்‌. 


விமான நிலையம்‌ : சென்னை 
ரயில்வே நிலையம்‌ க பொன்னேரி 
பேருந்து நிலையம்‌ : . பொன்னேரி 






ஸ்ட 





DCDCDC CDC CD CDE 


திருவள்ளூர்‌ மாவட்டத்‌ திருக்கோயில்கள்‌ வழிகாட்டி இ : 


19. அருள்மிகு வரதராஜப்‌ பெருமாள்‌ 
திருக்கோயில்‌ (ம) அருள்மிகு ஏகாம்பரநாதர்‌ 
திருக்கோயில்‌, மீஞ்சூர்‌. 





பொன்னேரி வட்டம்‌ மீஞ்சூரில்‌ வசிக்கும்‌ மக்கள்‌ சிவனையும்‌, 


பெருமாளையும்‌ தரிசிக்கக்‌ காஞ்சிபுரம்‌ செல்ல வேண்டி இருந்தது. 


நானூறு ஆண்டுகளுக்கு முன்‌ இதைக்‌ கண்ணுற்ற குறுநில 
மன்னன்‌ ஒருவன்‌, மீஞ்சூரிலே பெருமாள்‌ கோயில்‌ ஒன்றைக்‌ கட்டி, 
அதற்கு வரதராஜப்‌ பெருமாள்‌ கோயில்‌ என்றும்‌, சிவன்‌ கோயில்‌ 
ஒன்றைக்‌ கட்டி அதற்கு ஏகாம்பர நாதர்‌ கோயில்‌ என்றும்‌ 
பெயரிட்டான்‌. அத்துடன்‌ மீஞ்சூரை வடகாஞ்சி என்று அழைக்கத்‌ 


தொடங்கினான்‌. 






)* 20% 0002050290 020%0204 0202-0200 CCDC CDE 004020 சே: 


இ திருவள்ளூர்‌ மாவட்டத்‌ திருக்கோயில்கள்‌ வழிகாட்டி 


மூலவர்‌ : வரதராஜப்பெருமாள்‌ 
உற்சவர்‌ : வரதராஜப்பெருமாள்‌ 
தாயார்‌ : பெருந்தேவித்தாயார்‌ 


தல விருட்சம்‌ : மகிழம்‌ 

ஆகமம்‌ : வைகானசம்‌ 

திறப்பு : காலை 7.00 - 12.00 / 4.00 முதல்‌ இரவு 8.00 வரை 
காஞ்சிபுரம்‌ வரதராஜப்‌ பெருமாள்‌ கோயிலில்‌ தேரோடும்‌ நாள்‌ 

அன்றே மீஞ்சூர்‌ வரதராஜப்‌ பெருமாள்‌ கோயிலிலும்‌ தேரோடும்‌ 


வழக்கம்‌ தொன்றுதொட்டு அதாவது கடந்த நானூறு 
ஆண்டுகளாகக்‌ கடைப்பிடிக்கப்பட்டு வருகிறது. 





TN அணக! ர்ற்லிக்க்கள்‌ 
ப 07: இ? பப 
TT மர எஞ்ச 









CO CD COD CD CO CD + CO 040 D+ CO CD + CO CD CO COCO சோ 





திருவள்ளூர்‌ மாவட்டத்‌ திருக்கோயில்கள்‌ வழிகாட்டி ்‌ இ ்‌ 


மீஞ்சூர்‌ ஏகாம்பரநாதர்‌ கோயிலில்‌ உள்ள அம்மனுக்குக்‌ 
காமாட்சி அம்மன்‌ என்று பெயர்‌. ஆறுமுகர்‌ சன்னதி, காசி 
விஸ்வநாதர்‌ சன்னதி, செல்வ விநாயகர்‌ சன்னதி, நவக்கிரகச்‌ 


சன்னதி என்று பல்வேறு சன்னதிகள்‌ உள்ளன. 

வரதராஜப்‌ பெருமாள்‌ கோயிலில்‌ ஐந்து நிலை ராஜ கோபுரம்‌ 
தோற்றப்‌ பொலிவுடன்‌ காட்சி தருகிறது. 

பிரதோஷம்‌, சதுர்த்தி, கிருத்திகை போன்றன ஏகாம்பர நாதர்‌ 
கோயிலில்‌ நடத்தப்படும்‌ முக்கியத்‌ திருவிழாக்களாகும்‌. 

சென்னை சென்ட்ரலில்‌ இருந்து ரயிலிலும்‌, உயர்நீதி மன்றத்தில்‌ 
இருந்து பேருந்திலும்‌ மீஞ்சூர்‌ செல்லலாம்‌. 


விமான நிலையம்‌ : . சென்னை 
ரயில்வே நிலையம்‌ : மீஞ்சூர்‌ 
பேருந்து நிலையம்‌ : மீஞ்சூர்‌ 






+ CO CD COD CD + CO CD + CO 040 D+ CO CD சோடு சோடு * CO சோடு 4 COCA 


திருவள்ளூர்‌ மாவட்டத்‌ திருக்கோயில்கள்‌ வழிகாட்டி 





20. அருள்மிகு பவானி அம்மன்‌ திருக்கோயில்‌, 


பெரியபாளையம்‌ 


பி"*:1॥1]1] 
ம்‌ | 





நம்‌ நாட்டின்‌ தலை சிறந்த இதிகாசங்களில்‌ கிளைக்‌ 
கதைகளால்‌ சிறப்புப்‌ பெற்றது மகாபாரதம்‌. 
மூலவர்‌ : பவானியம்மன்‌ 
உற்சவர்‌ : பவானியம்மன்‌ 
தலவிருட்சம்‌ : வேம்பு 
திறப்பு : காலை 5.30 - 12.30 / 
2.00 மணி முதல்‌ இரவு 9.00 வரை 










rE CDEC CDC 





CCDC CDE EDEN ED 


திருவள்ளூர்‌ மாவட்டத்‌ திருக்கோயில்கள்‌ வழிகாட்டி இ : 


க ர ல ௨ ந மி 





என்றழைக்கப்பட்ட கம்சனுக்குத்‌ 
தங்கையாகத்‌ தோன்றிய . 
தேவகியை வசுதேவருக்கு 
திருமணம்‌ செய்து தந்து தேரை 
ஒட்டிச்‌ சென்றான்‌ கம்சன்‌. தேர்‌ 
செல்லும்‌ போது உன்‌ தங்கை 
வயிற்றில்‌ உதிக்கும்‌ எட்டாவது 
சிசு உன்னைக்‌ கொல்லும்‌ என 
அசரீரி ஒலித்தது. கம்சன்‌ 
வசுதேவரையும்‌, தேவகியையும்‌ 





சிறையில்‌ அடைத்தான்‌. தேவகி 
பெற்றெடுத்த ஏழு செல்வங்களைக்‌ கம்சன்‌ அழித்தான்‌. எட்டாவது 
சிசு வரவுக்காக்‌ காத்திருந்தான்‌. எட்டாவது சிசுவாகக்‌ கண்ணன்‌ 
பிறந்தான்‌. விதி வலிமையால்‌ நந்தகோபன்‌ மனைக்கு மாறி அங்கு 
பிறந்திருந்த மாயாதேவி சிறைக்கு வந்தாள்‌. தகவல்‌ கம்சனுக்கு 
தெரிந்தது. கம்சன்‌ தன்னை வெட்ட வந்தவனை கத்தியுடன்‌ 
கண்டான்‌. தேவகி கையணைத்திருந்த குழந்தையைப்‌ பறித்தான்‌. 
பெண்சிசுவாக இருந்ததால்‌ வாளால்‌ வெட்டாமல்‌ ஆகாயத்தில்‌ 
எறிந்து பாறையில்‌ மோதும்‌ படி செய்தான்‌. 

வெட்ட எடுத்த குழந்தை கம்சன்‌ கையைவிட்டு நீங்கி, மேலே 
சென்று உன்னைக்‌ கொல்ல உதித்தவன்‌ என்னை ஒத்த பேராற்றல்‌ 


மிக்கவன்‌ ஆயர்பாடியில்‌ நந்தகோபன்‌ மனைவி வளர்த்து 







சோ: CD COD CD + CO CD + CO 040 D+ CO CI CO சோடு CO சோடு 4 COCA 


இ ்‌ திருவள்ளூர்‌ மாவட்டத்‌ திருக்கோயில்கள்‌ வழிகாட்டி 


வருகிறாள்‌. உன்‌ 
தவறுகளை 
அழித்‌ த 
தீருவான்‌ எனக்‌ 
கூறிய மாயை, 
அவ்விடம்‌ விட்டு 
அகன்று ஆரண்ய , 
ஆற்றங்கரையில்‌ 
மேற்கு பகுதியில்‌ 
வந்து அமர்ந்தாள்‌. கிருஷ்ணா அவதாரம்‌ முடிந்து உலகுய்ய திருமால்‌ 
செல்ல வேண்டியிருந்ததால்‌ அவனை செல்ல விட்டு தீயவர்களை 





அழித்து, நல்லவர்களைக்‌ காக்க கண்ணனுக்கு மாறாக பவானி 


என்ற பெயரில்‌ அமர்ந்த இந்த இடமே பெரியபாளையம்‌ ஆகும்‌. 


பாளையம்‌” என்பது சிறிய அரசாட்சி நடக்குமிடமாகும்‌. ஆனால்‌ 
தன்‌ கீழ்‌ வசிக்கும்‌ மக்கள்‌ அனைவரையும்‌ காத்து ரட்சிக்க 
ஒரிடத்தில்‌ அமர்ந்து உலகையே ஒரு குடையின்‌ கீழ்‌ கொண்டு வந்து 
ஆட்சி செய்வதற்காக உலகை ஒரு பெரியபாளையமாகக்‌ கருதி 
ஆட்சி செய்பவள்‌ ஆதலால்‌ பவானி அம்மன்‌ அமர்ந்த இடம்‌ 
பெரியபாளையம்‌ என வழங்கப்பட்டது. 
பெரியபாளையத்தில்‌ குடி கொண்டுள்ள பவானி அம்மனுக்கு முழு 
உருவம்‌ கிடையாது. அரை உருவோடு வலது மேற்கையில்‌ சக்கரமும்‌ 
இடப்புறம்‌ சங்கும்‌ ஏந்தி சங்கு சக்கரதாரியாகவும்‌ ஒரு கையில்‌ 
வாளும்‌, இடது கரத்தில்‌ அமுத கலசமும்‌, கொண்டு சுயம்பு 










DCDCDC CD ௪05௪0௩0௪05 0: 





ஸ்ட 


திருவள்ளூர்‌ மாவட்டத்‌ திருக்கோயில்கள்‌ வழிகாட்டி ்‌ இ : 


வடிவாய்க்‌ காட்சி தருகின்றாள்‌. 5 தலை நாகம்‌ சிரசை அலங்கரிக்க, 
காண்போருக்கு அச்சத்தையும்‌ அதே சமயம்‌ வேண்டுவோருக்கு 
அருளையும்‌ வழங்கும்‌ வகையில்‌ திருஉருவம்‌ அமைந்துள்ளது. 
அங்கு உலகை உய்வித்த அச்சக்கரம்‌ உயிர்களைக்‌ காத்து 
ரட்சிக்கவும்‌ கத்தி துன்பங்களை வேரறுக்கவும்‌ அமுத கலசம்‌ நோய்‌ 
நீக்கவும்‌, மாயைக்கு கண்ணனால்‌ கொடுக்கப்பட்டு இங்கு வந்து 


அமர்ந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. 


இங்கு குடி கொண்டுள்ளள சக்தியின்‌ சக்தியை சக்தியால்‌ 
உணர்ந்து சக்தியும்‌ பெற்று முக்தி பெற்றோர்‌ பலர்‌ என்பர்‌. 

மொட்டை அடித்துக்‌ கொள்வோர்‌ காது குத்திக்‌ கொள்வோர்‌, 
பொங்கலிட்டு வழிபாடு செய்வோர்‌ அடிப்பிரதட்சிணம்‌ செய்வோர்‌. 
அங்கப்‌ பிரதட்சிணம்‌ செய்வோர்‌ எல்லாவற்றிற்கும்‌ மேலாக வேப்பஞ்‌ 
சேலை கட்டி வழிபட்டு சிறப்போர்‌ என பலவகைகளில்‌ மக்கள்‌ 


பிராத்தனைகளை நிறைவேற்றுகின்றனர்‌. 


தீராத நோய்‌ பீடிக்கப்‌ பட்டபலர்‌ பாளையத்தாளிடம்‌ ஒப்புவித்தால்‌ 
பறந்தோடும்‌ இந்த நோய்‌ எனக்‌ கூறி வழிபடுவோர்‌ பலர்‌. 


ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும்‌, ஞாயிற்றுக்கிழமையும்‌ 
இத்திருக்கோயிலில்‌ உள்ள அம்மனை வணங்குவதற்கு ஏற்ற 
முக்கிய நாட்களாகும்‌. ஆடி முதல்‌ ஞாயிறு தொடங்கி 14 
ஞாயிற்றுக்கிழமைகள்‌ சிறப்பான விசேஷ நாட்களாக 
கருதப்படுகின்றன. 10வது ஞாயிற்றுக்‌ கிழமையில்‌ சூரியன்‌ இந்த 
சுயம்பு மூர்த்தியின்‌ கேசம்‌ முதல்‌ பாதம்‌ வரை பூஜை செய்கிறார்‌. 






CED ED CD ௪050௪0௩௪02 ED+C 





DCDCDC CED CD CDE 


இ திருவள்ளூர்‌ மாவட்டத்‌ திருக்கோயில்கள்‌ வழிகாட்டி 


பலவகை பிரார்த்தனைகள்‌ இருந்தாலும்‌ மனைவியர்‌ தங்கள்‌ 
கணவர்‌ நலம்‌ வேண்டி தங்கள்‌ குடும்பத்துடன்‌ அன்னைக்கு முன்‌ 
வந்து அணிந்த தாலியை அன்னைக்குக்‌ காணிக்கையாக்கி புதுத்‌ 
தாலியை கணவன்‌ கையால்‌ அணிந்து கொள்வதை பெரும்‌ 


பாக்கியமாகக்‌ கருதுகின்றனர்‌. 


இத்தகைய சிறப்பு பெற்ற பெரிய பாளையம்‌ பவானி அம்மன்‌ 
ஆலயம்‌ திருவள்ளூருக்கு வடக்கே 20 கல்‌ தொலைவில்‌ திருப்பதி 
செல்லும்‌ பேருந்துப்‌ பாதையில்‌ ஆரண்ய ஆற்றங்கரையில்‌ 
மேற்குப்புறம்‌ அமைந்துள்ளது. 

திருக்கோயிலில்‌ தினமும்‌ 3 கால பூஜையும்‌, காலை 6.00 
மணிமுதல்‌ 12.00 மணி வரையும்‌, மாலையில்‌ 3.00 மணி முதல்‌ 8.30 
மணி வரையும்‌ பக்தர்கள்‌ தரிசனத்திற்காக திறந்திருக்கும்‌. 


விமான நிலையம்‌ : . சென்னை 
ரயில்வே நிலையம்‌ : ஆவடி 
பேருந்து நிலையம்‌ : . பெரியபாளையம்‌ 


மேலும்‌ விவரங்களுக்குத்‌ தொடர்பு கொள்ள : 
தொலைபேசி எண்‌. 044 - 2792 7177 


மின்னஞ்சல்‌ : ஓeriyapalayambhavaniammMan@ gmail.com 










௪0% ௪0% ௪0% ௪02௪05 ௪0% ௪0% ௫௪00 5 ௪0% ௪02௪0௪02௪0 04 0 





திருவள்ளூர்‌ மாவட்டத்‌ திருக்கோயில்கள்‌ வழிகாட்டி 


£1யிலகள்‌, தொட்டிக்கலை 





தொட்டிக்கலை அருள்மிகு சிதம்பரேஸ்வரர்‌ திருத்தலம்‌ 
சிவபெருமான்‌ நாட்டியமாடிய திருத்தலமாகும்‌. சிதம்பரத்தைப்‌ 
போன்று இத்தலத்திலும்‌ நடனமாடி காட்சியளித்ததால்‌ 


இ திருவள்ளூர்‌ மாவட்டத்‌ திருக்கோயில்கள்‌ வழிகாட்டி 


இங்குள்ள இறைவன்‌ சிதம்பரேஸ்வரர்‌ என்று அழைக்கப்‌ 
படுகின்றார்‌. இத்தலத்தில்‌ பிரம்மதேவன்‌ வழிபாடு செய்தும்‌, 
இந்திரன்‌ தவமிருந்தும்‌, அமிர்த கலசங்கள்‌ பெற்றுள்ளதால்‌ 
இறைவன்‌ கலசத்தியாகர்‌ என்றும்‌ போற்றப்படுகின்றார்‌ என 


தலபுராணம்‌ கூறுகின்றது. 


பிரம்மனுக்கும்‌, இந்திரனுக்கும்‌ அமிர்த கலசங்கள்‌ 
வழங்கியதால்‌ இத்தலம்‌ கலசை என்று அழைக்கப்படுகின்றது. 
இங்குள்ள இறைவன்‌ மீது அளவற்ற அன்பு கொண்ட 
சுப்பிரமணிய முனிவர்‌ என்பவரால்‌ கலைசை கோவை, கலைசை 
சிலேடை வெண்பா, கலைசை சிதம்பரேசர்‌ சன்னதி முறை, 
கலைசை சிதம்பரேசர்‌ வண்ணம்‌, கலைசை சிதம்பரேசர்‌ பஞ்ச 
ரத்தினம்‌, கலைசை சிவகாமியம்மை பஞ்ச ரத்தினம்‌, கலைசை 
சிதம்பரேசர்‌ பரணி, கலைசை சிதம்பரேசர்‌ கட்டளை போன்ற அரிய 


இலக்கிய நூல்களை இயற்றியுள்ளார்‌. 


இத்தலத்தில்‌ பசுகொட்டில்கள்‌ அதிகம்‌ இருந்தமையாலும்‌ 
இத்தகைய பசுதொழுவமுள்ள கழுநீர்‌ தொட்டிகளை 
மையப்படுத்தியும்‌ இவ்வூர்‌ தொட்டிக்கலை என பெயர்‌ பெற்றுள்ளது 
என்ற கருத்தும்‌ நிலவுகின்றது. 

இத்தலத்திற்கு பின்புறமாக கேசவப்பெருமாள்‌ என்னும்‌ 
திருநாமத்தில்‌ பழைமையான வைணவத்திருத்தலம்‌ அமையப்‌ 
பெற்றள்ளது. இந்த கேசவப்‌ பெருமாள்‌ திருத்தலத்தில்‌ உள்ள 
சிற்பங்கள்‌ கலைநயம்‌ கொண்டவைகளாகும்‌. 






LAOP SOL AP AOE AO OL IOP OL AO AO IOP SOL AOP MOL IOP SOLA 


DCDCDC CDC CED CDC 


திருவள்ளூர்‌ மாவட்டத்‌ திருக்கோயில்கள்‌ வழிகாட்டி ்‌ இ 


மேலும்‌ இவ்வூரில்‌ செங்கழுநீர்‌ விநாயகர்‌ திருக்கோயிலும்‌ 
அமைந்துள்ளது. இந்த இறைவன்‌ மீது பற்றுக்கொண்ட 
மாதவசிவஞான முனிவர்‌ என்பவரால்‌ செங்கழுநீர்‌ விநாயகர்‌ 


பிள்ளைத்‌ தமிழ்‌ என்ற இலக்கிய நூல்‌ பாடப்பெற்றுள்ளது. 


மூலவர்‌ : சிதம்பரேஸ்வரர்‌ 
உற்சவர்‌ : சிதம்பரேஸ்வரர்‌ 
அம்பாள்‌ : சிவகாமசுந்தரி 


தல விருட்சம்‌ : வில்வம்‌ 

ஆகமம்‌ : காமிகம்‌ 

திறப்பு : காலை 7.00 - 12.00 / 4.00 முதல்‌ இரவு 8.00 வரை 
இவ்வூர்‌ திருவள்ளூர்‌ நகரிலிருந்து 10 கிலோ மீட்டர்‌ 

தொலைவிலும்‌, செவ்வாய்ப்பேட்டை ரயில்‌ நிலையத்திலிருந்து 4 

கிலோ மீட்டர்‌ தொலைவிலும்‌ அமைந்துள்ளது. 


விமான நிலையம்‌ : சென்னை 
ரயில்வே நிலையம்‌ : திருநின்றவூர்‌ 
பேருந்து நிலையம்‌ :  செவ்வாப்பேட்டை 






+ CO CD COD CD + CO CD + 0௦% 040 D+ CO CD CO சோடு * CO சோடு 4 COCA 





இ திருவள்ளூர்‌ மாவட்டத்‌ திருக்கோயில்கள்‌ வழிகாட்டி 


22 அருள்மிகு திரிபுராந்தகேஸ்வரர்‌ 
திருக்கோயில்‌, கூவம்‌ 





முப்புரங்களை அழிக்க சிவபெருமான்‌ தேரேறி வரும்‌ பொழுது 
விநாயகர்‌ தடை ஏற்படுத்தியதால்‌ தேரின்‌ அச்சு முறியவே திருமால்‌ 
தேர்குடை சாயாமல்‌ தாங்கினார்‌. இறைவன்‌ மூன்று 


கோட்டைகளையும்‌ ஆயுதம்‌ எடுக்காமல்‌ வில்லைக்‌ கையிலேயே 
வைத்துக்‌ கொண்டு புன்சிரிப்பால்‌ அழித்தார்‌. “முப்புரம்‌ எரித்த 
முதல்வன்‌” என்ற அப்பெயர்‌ திரிபுராந்தகேஸ்வரர்‌ என 
வடமொழியாக்கம்‌ பெற்றது. திரிபுராந்தகேஸ்வரர்‌ வில்லைக்‌ 
கையிலே வைத்திருந்ததால்‌ திருவிற்கோலநாதர்‌ எனவும்‌ 


வழங்கப்பட்டார்‌. ஊர்ப்‌ பெயரும்‌ பாடல்களில்‌ திருவிற்கோலம்‌ என 


வழங்கப்பெற்றது. 










D+ CO I+ CO சேடு + CO C+ சோடு சோ 





CCDC CDC CDEC 


திருவள்ளூர்‌ மாவட்டத்‌ திருக்கோயில்கள்‌ வழிகாட்டி ்‌ இ : 


மூலவர்‌ : திரிபுராந்தகேஸ்வரர்‌ 
உற்சவர்‌ : திரிபுராந்தகேஸ்வரர்‌ 
அம்பாள்‌ : திரிபுரசுந்தரி 


தல விருட்சம்‌ : வில்வம்‌ 
ஆகமம்‌ : காமிகம்‌ 


திறப்பு : காலை 7.00 - 12.00 / 4.00 முதல்‌ இரவு 8.00 வரை 


திருவிற்கோலம்‌ என்னும்‌ இவ்வூருக்கு “கூவம்‌” என்ற பெயர்‌ 
வழங்குகிறது. வடமொழியில்‌ “கூபஹூ என்பது கூவம்‌ 
எனவழங்குவதாகக்‌ குறிப்பிடுவர்‌. கூவம்‌ என்பது “குவி” 
என்பதினை அடிச்சொல்லாகக்‌ கொண்டு குவிந்திருக்கும்‌ தன்மை 
பெற்ற வளமான ஊர்‌ என்ற பெயரில்‌ கூவம்‌ என 
அமைக்கப்படுகிறது. வடமொழிச்‌ சொல்லின்‌ விளக்கமான கேணி- 
கிணறு போன்றவற்றுக்கும்‌ ஊர்ப்‌ பெயருக்கும்‌ எவ்விதத்‌ தொடர்பும்‌ 


இல்லை. 


கூவம்‌ என்னும்‌ இவ்வூரை அடைய, மின்‌ தொடர்‌ வண்டியில்‌ 


கடம்பத்தூரில்‌ இறங்கி பேரம்பாக்கம்‌ பேருந்து மூலம்‌ செல்லலாம்‌. 


பேரம்பாக்கத்திலிருந்து பேருந்து வசதி உள்ளது. கூவம்‌ 
கூட்ரோடு என்னுமிடத்தில்‌ இறங்கி 1/2 கி.மீட்டர்‌ நடைபயணத்தில்‌ 
திருக்கோயிலை அடையலாம்‌. கோவிலுக்கு முன்பாக, காளி 
திருவாலங்காட்டு நடராஜப்‌ பெருமானுடன்‌, தர்க்கித்து 
நடனமாடியபோது, சிலம்பின்‌ முத்துக்கள்‌ தெரித்து விழுந்த 






சோ: CD COD CD + CO CD + CO 00 D+ CO ௪04 சோடு சோடு * CO சோடு 4 COCA 





இ திருவள்ளூர்‌ மாவட்டத்‌ திருக்கோயில்கள்‌ வழிகாட்டி 


இடத்தில்‌ அம்மன்‌ காட்சி கொடுத்ததாகவும்‌, அவ்விடத்தில்‌ 
அமைந்த கோயிலுக்கு தர்க்கமாதா கோயில்‌ என 
வழங்கப்படுவதாகவும்‌ கூறப்படுகிறது. 


அக்னி தீர்த்தம்‌ எனப்படும்‌ திருக்குளம்‌ கோவிலுக்கு அருகில்‌ 
உள்ளது. இக்குளத்தில்‌ தவளைகள்‌ தங்காது என்பது வழக்கு 
தினமும்‌ மூன்று காலமும்‌ பூஜையின்‌ போது அர்ச்சகர்‌ இக்குளத்தில்‌ 
மூழ்கி குளித்துவிட்டு ஈர ஆடையுடன்‌ வந்தே சுயம்புலிங்கமாய்‌ 
அமைந்த இறைவனுக்கு பூஜைகள்‌ செய்கின்றார்‌. தெற்கு நோக்கிய 
முகப்பின்‌ வழியாக உள்ளே நுழைந்தால்‌ நேரே நடராஜர்‌ சன்னதியும்‌, 


வினாயகர்‌ சன்னதியும்‌ உள்ளது. 


கோஷ்டத்தில்‌ அமைந்துள்ள வினாயகர்‌ “அச்சிறுத்த 
வினாயகர்‌” என அழைக்கப்படுகிறார்‌. தட்சணாமூர்த்தி 
லிங்கோத்பவர்‌ பிரும்மா, துர்க்கை ஆகிய கோஷ்டமூர்த்தங்கள்‌ 


உள்ளன. சண்டேசுவரர்‌ சன்னதி உள்ளது. 


சிவாலயங்களில்‌ வழக்கமாக இருக்க வேண்டிய 
இடத்திலில்லாமல்‌ முருகன்‌ சன்னதி லிங்கோத்பவருக்கு நேர்‌ 
எதிரில்‌ அமைந்துள்ளது. பைரவர்‌ சன்னதி தனியாக உள்ளது. 
திரிபுரசம்ஹாரகாலத்தில்‌ பைரவர்‌ சென்று, தேவர்களை அழைத்து 
வரச்சொல்ல, அவரது நாய்‌ வழி தவறிவிட்டதால்‌, இங்கு 


பைரவருக்கு வாகனம்‌ கிடையாது. 






CO CD COD 0:௪௦:0௦ 040 D+ CO COD CO COD சேடு சோடு 4 COC 


திருவள்ளூர்‌ மாவட்டத்‌ திருக்கோயில்கள்‌ வழிகாட்டி ்‌ இ 


கருவறை மூலவர்‌ மணல்‌ லிங்கம்‌ ஆகும்‌. 16 முழவேஷ்டி 
பீடத்திற்கு சார்த்தப்படுவதுடன்‌ மூலவரை பாலாலயம்‌ செய்வது 
பழக்கம்‌ இல்லை. இம்மூலவரின்‌ மீது வெண்மை படர்ந்தால்‌ அதிக 
வெள்ளமும்‌, மழையும்‌ வரும்‌, செம்மை படர்ந்தால்‌ போர்‌ வரும்‌ 
எனவும்‌ குறிப்பிடுகின்றனர்‌. திருஞானசம்பந்தர்‌ பாடல்‌ பெற்ற 
இத்தலத்தில்‌ பாடலில்‌ வரும்‌ “ஐயன்நல்‌ அதிசயன்‌” என்னும்‌ 
சொற்றொடர்‌ இங்கு தொடர்புபடுத்தி பேசப்படுகிறது. இறைவன்‌ 
கிழக்கு நோக்கிய சன்னதியாக, அனேக பாடல்‌ பெற்ற 
தொண்டைமண்டலத்‌ தலங்களைப்‌ போலவே கஜபிருஷ்ட 


விமானத்தில்‌ காட்சி தருகிறார்‌. 


இவ்விறைவனுக்கு அபிஷேகம்‌ செய்ய கூவத்திலிருந்து சுமார்‌ 
2 கி.மீ. தொலைவில்‌ உள்ள திருமஞ்சன மேடை என்ற 
இடத்திலிருந்தே நான்கு காலங்களுக்கும்‌ அபிஷேக தீர்த்தம்‌ 
கொண்டு வரப்பட்டு அபிஷேகம்‌ செய்யப்டுகிறது. வேறுதீர்த்தம்‌ 
கொண்டு இறைவனுக்கு அபிஷேகம்‌ செய்தால்‌ இறைவன்‌ மீது 
சிற்றெறும்பு படரும்‌ என தெரிவிக்கப்படுகிறது. 


தினமும்‌ உச்சிக்கால அபிஷேகத்துக்கு, சுமார்‌ 8 கி.மீ. 
தொலைவில்‌ உள்ள பிஞ்சி வாக்கம்‌ என்னும்‌ ஊரில்‌ உள்ள 
வேளாளர்கள்‌ பால்‌ தர, ஆயர்‌ ஒருவர்‌ அந்த பாலைப்‌ பக்தியுடன்‌ 
எங்கும்‌ கீழே வைக்காமல்‌ கொண்டு வருகிறார்‌. கடும்‌ மழையிலும்‌ 
கொளுத்தும்‌ வெயிலிலும்‌ இந்தப்பணி தவறாமல்‌ நடைபெற்று 
வருகிறது. சுவாமி சன்னதிக்கு வலப்புறம்‌ திரிபுரசுந்தரி அம்பாள்‌ 






சோ: CD COD CD + CO CD + 0௦% 040 D+ CO ௪04 CO சோடு CO சோடு 4 COCA 


இ திருவள்ளூர்‌ மாவட்டத்‌ திருக்கோயில்கள்‌ வழிகாட்டி 


சன்னதி உள்ளது. கிழக்கு நோக்கியுள்ள இந்தச்‌ சன்னதியில்‌ 
அம்பாள்‌ நின்ற கோலத்தில்‌ காட்சி தருகிறார்‌. முன்மண்டபத்தில்‌ 
பள்ளியறையும்‌ நவக்கிரக சன்னதியும்‌ உள்ளன. அம்பாளுக்கும்‌ 


சுவாமிக்கும்‌ தனித்தனி கொடி மரங்கள்‌ உள்ளன. 


சைவ ஆகமப்படி 4 கால பூஜை நடைபெறும்‌ 
இத்திருக்கோயிலில்‌ அலுவலக பின்புறம்‌ ருத்திராட்ச மரம்‌ ஒன்று 


உள்ளது. 

சித்திரை மாதம்‌ 10ம்‌ நாள்‌ பிரம்ம உற்சவமும்‌, பங்குனி மாதம்‌ 
பங்குனி உத்திரமும்‌, நடராஜருக்கு 6 அபிஷேகமும்‌ சிறப்பாக 
நடத்தப்படுகிறது. பிரம்ம உற்சவம்‌ 10ம்‌ நாளும்‌ ஆருத்ரா அன்றும்‌ 
நடராஜர்‌ புறப்பாடு நடைபெறுகிறது. 


விமான நிலையம்‌ : சென்னை 
ரயில்வே நிலையம்‌ : கடம்பத்தூர்‌ 
பேருந்து நிலையம்‌ : கூவம்‌ 






ல்ல 





DCDCDC CD ௪05௪0௩0௪05 0: 


திருவள்ளூர்‌ மாவட்டத்‌ திருக்கோயில்கள்‌ வழிகாட்டி ்‌ இ : 


23. அருள்மிகு லட்சுமி நரசிம்மப்‌ பெருமாள்‌ 


திருக்கோயில்‌, நரசிங்கபுரம்‌ 





தமிழகத்தில்‌ தொண்டை நாட்டில்‌ விஜய நகர மன்னர்‌ காலம்‌ 
முதல்‌ நரசிம்மர்‌ வழிபாடு அதிகரித்தது என ஒரு சாரர்‌ கூறுவர்‌. 


ஆனால்‌ நரசிம்மர்‌ வழிபாடு தொன்று தொட்டே இருந்து 
உள்ளது என்பது சோளிங்கர்‌, பரிக்கல்‌, நாமக்கல்‌, சிங்கப்‌ பெருமாள்‌ 
கோயில்‌ ஆகிய இடங்களில்‌ இருந்த கல்வெட்டுகளைக்‌ கொண்டும்‌ 


இதர ஆதாரங்களைக்‌ கொண்டும்‌ உணரலாம்‌. இவ்வரிசையில்‌ 






DDE CDC ED 2௪3௪௦4304௮ COD CO COC 


இ திருவள்ளூர்‌ மாவட்டத்‌ திருக்கோயில்கள்‌ வழிகாட்டி 


விஜயநகரக்‌ காலத்திற்கு முன்பே, நரசிம்மர்‌ வழிபாடு தமிழகத்தில்‌ 
வேரூன்றியிருந்ததற்கு மற்றொரு எடுத்துக்காட்டு நரசிங்கபுரம்‌ 


ஆகும்‌. 
மூலவர்‌ : நரசிம்மர்‌ 

உற்சவர்‌ : நரசிம்மர்‌ 

தாயார்‌ : மரகதவல்லித்‌ தாயார்‌ 

ஆகமம்‌ : பாஞ்சராத்ரம்‌ 

திறப்பு : காலை 7.00 - 12.00 / 4.00 முதல்‌ இரவு 8.00 வரை 


இத்திருக்கோயிலில்‌ உள்ள ஒரு கல்வெட்டு இவ்வூரை 
ஜெயங்கொண்ட சோழ மண்டலத்து சந்திரகிரி ராஜ்ஜியத்துத்‌ 
தென்கரை, மணிவில்‌ கோட்டத்து கூவம்‌ தியாக சமுத்திர 
நல்லூரான நரசநாயக்கர்புரம்‌ என குறிப்பிடுகின்றது. 


இதனில்‌ இருந்து, மண்டலம்‌ கோட்டம்‌ ஆகியவற்றுடன்‌ 
இத்திருக்கோயில்‌ அமைந்துள்ள ஊருக்கு “சந்திரகிரி நல்லூரான 
நரசநாயக்கர்‌ புரம்‌” என்ற பெயரும்‌ இருந்ததை உணர முடிகிறது. 
மேலும்‌ அது கூவம்‌ என்னும்‌ ஊருடன்‌ இணைந்த பகுதியாக 
இருந்தது என்பதையும்‌ அறிகிறோம்‌. 


யோக நரசிம்மராகவும்‌, உக்ர நரசிம்மராகவும்‌ பல இடங்களில்‌ 
காட்சி தரும்‌ நரசிம்மர்‌ இத்திருக்கோயிலில்‌ லட்சுமி நரசிம்மராகக்‌ 
காட்சி தருகிறார்‌. இரணியனின்‌ வதம்‌ முடிந்த பிறகு கோபம்‌ 


தணியாத நரசிம்மரின்‌ கோபத்தினை சாந்தி செய்ய, இலக்குமி 
அருகில்‌ சென்று சாந்தப்‌ படுத்தியதாகவும்‌, இரணியன்‌ வதம்‌ இங்கு 






CO CD + COD CD CO CD + CO 040 D+ CO COD CO COD சேடு சோடு 4 COC 


திருவள்ளூர்‌ மாவட்டத்‌ திருக்கோயில்கள்‌ வழிகாட்டி ; A 


நடந்ததாகவும்‌ அதனாலேயே இவ்வூருக்கு நரசிங்கபுரம்‌ எனப்‌ பெயர்‌ 
வந்ததாகவும்‌ அறியமுடிகிறது. 

சென்னையில்‌ இருந்து சுமார்‌ 45 கி.மீ. தொலைவில்‌ 
அமைந்துள்ள சிற்றூர்‌ நரசிங்கபுரம்‌ என்பதாகும்‌. 
சென்னையிலிருந்து பூவிருந்தவல்லி வழியாக நரசிங்க புரத்திற்குப்‌ 
பேருந்துகள்‌ செல்கின்றன. மின்தொடர்‌ வண்டியில்‌ கடம்பத்தூர்‌ 
தொடர்‌ வண்டி நிறுத்தத்தில்‌ இறங்கி பேரம்பாக்கம்‌ வழியாக 


நரசிங்கபுரம்‌ செல்லலாம்‌. 


ஊரின்‌ கீழ்‌ கோடியில்‌, கிழக்கு நோக்கி இக்கோயில்‌ 
அமைந்துள்ளது. கிழக்கு ராஜகோபுரம்‌, அடுத்து பலிபீடம்‌ 
படிக்கட்டுகளில்‌ இரண்டு சிம்மங்கள்‌ காலை மடித்து 
படுத்திருப்பதாகக்‌ காணப்படுகின்றன. 


கருடாழ்வார்‌ மூலவரைப்‌ பார்த்து வலக்காலை மடக்கி 


இடக்காலை ஊன்றி தொழும்‌ வகையில்‌ அமைக்கப்பட்டுள்ளது. 


அடுத்து உற்சவமண்டபம்‌, மகாமண்டபம்‌, அர்த்த மண்டபம்‌, 
அந்தராளம்‌ ஆகியவை உள்ளன. கருவறையில்‌ லட்சமி நரசிம்மர்‌ 
காட்சி தருகிறார்‌. இடது தொடையில்‌ லட்சுமி உட்கார்ந்து 
இரணியனை கொன்றதால்‌ ஏற்பட்ட கோபத்தை அடக்கும்‌ 
வகையில்‌, சாந்தப்படுத்தும்‌ முறையில்‌ இருக்கின்றாள்‌. 

மகாமண்டபத்தில்‌ ஆழ்வார்கள்‌ சன்னதியும்‌, 
நுழைவாயிலுக்கருகில்‌ வடபுறத்தில்‌ அனுமன்‌ சன்னதியும்‌ காட்சி 
தருகின்றன. மண்டபத்தின்‌ மேல்‌ விமானத்திலும்‌ எல்லாப்‌ பக்கச்‌ 


சுவர்களிலும்‌ விஜய நகர காலத்து வண்ண ஒவியங்கள்‌ அழகுற 






+ COD CD COD CD + CO CD + CO CD + D+ CO CD COD சோடு CO சோடு 4 COCA 


இ திருவள்ளூர்‌ மாவட்டத்‌ திருக்கோயில்கள்‌ வழிகாட்டி 


தீட்டப்பட்டுள்ளன. நுழைவாயிலுக்கருகில்‌ துவாரபாலகர்கள்‌ 
உள்ளனர்‌. 
பிரகாரத்தில்‌ உள்ள கல்யாண மண்டபத்‌ தூண்கள்‌ கலையழகு 


நிரம்பி உள்ளன. 


தெற்கு பிரகாரத்தில்‌ தனிக்கோயில்‌ தாயார்‌ சன்னதி உள்ளது. 
தாயாரின்‌ திருநாமம்‌ மரகதவல்லி என்பதாகும்‌. 

ஆண்டாள்‌ சன்னதி 
இருந்து நாளடைவில்‌ 
கீலப்பட்டுப்‌ போய்விட்டது. 

திருக்கோயில்‌ மூலவர்‌ 
விமானம்‌ இரு தளமுடையதாய்‌ 
உள்ளது. சிகரம்‌ 8 
பட்டையுடைய திராவிட வகைச்‌ 
சிகரமாக அமைந்துள்ளது. 
அடித்தளம்‌ கருங்கல்லால்‌, பீடம்‌ 
உபானம்‌, ஜகதி, பத்மம்‌, 


குமுதம்‌, கண்டம்‌, பட்டி என 





அடுக்கடுக்காக உள்ளது. 


சுவர்‌ மாடங்கள்‌ சாலையமைப்பும்‌, கும்பபஞ்சரங்களம்‌, மகர 
தோரணமுடன்‌ உள்ளன. இத்திருக்கோயிலில்‌ உள்ள ஒரு 
கல்வெட்டு மதுராந்தக நல்லூர்‌ என்னும்‌ இவ்வூரில்‌ மதுராந்தக 
விண்ணகர்‌ என்னும்‌ கோயிலை எடுப்பித்து இராமர்‌, லட்சுமணர்‌ 


போன்றோரின்‌ சிலைகளை பிரதிஷ்டை செய்து, பூஜை 






DCDCDC EDC DCDCDC 





EO COCO CDOT CO CDC 030 


திருவள்ளூர்‌ மாவட்டத்‌ திருக்கோயில்கள்‌ வழிகாட்டி ்‌ இ 


நெய்வேத்தியங்களுக்கு நிவேதங்கள்‌ அளித்ததை முதலாம்‌ 
குலோத்துங்கன்‌ மற்றும்‌ முதலாம்‌ விக்ராமாதித்தன்‌ காலத்துக்‌ 


கல்வெட்டுகள்‌ குறிப்பிட்டு உள்ளன. 


கருவறையில்‌ உள்ள கி.பி. 1535 ஆம்‌ ஆண்டுக்‌ கல்வெட்டு 
லட்சுமி நரசிம்மரை பிரதிஷ்டை செய்த போது பெரிய புளி இரா 
என்னும்‌ நரசிம்மபுரத்தைத்‌ தானமாக அளித்ததைக்‌ குறிப்பிடுகிறது. 


இந்த கல்வெட்டுகளைக்‌ கொண்டு, ஏற்கனவே இராமர்‌ 
கோயிலாக இருந்தது, காலப்‌ போக்கில்‌ லட்சுமி நரசிம்மர்‌ கோயிலாக 
மாற்றம்‌ பெற்று உள்ளது என வாதிடுவோரின்‌ வாதம்‌ சரியானதாக 
இல்லை கி.பி.1535 ஆம்‌ ஆண்டில்‌ புதுப்பித்து திருப்பணி செய்யப்‌ 
பெற்றிருக்கலாம்‌ என்ற கருத்தே ஏற்புடையதாக உள்ளது. 


பாஞ்சராத்ர ஆகம முறைப்படி ஒரு கால பூஜை நடைபெறும்‌ 
திருக்கோயிலில்‌ பிரார்த்தனைத்‌ திருமஞ்சனங்கள்‌, சனிக்கிழமை 
மற்றும்‌ ஞாயிற்றுக்கிழமை மற்றும்‌ பிரதோஷ வேளை தரிசனங்கள்‌ 
ஆகியவை சிறப்பாக நடத்தப்‌ பெறுகின்றன. நரசிம்மர்‌ ஜெயந்தி 
கொண்டாடப்படுகிறது. ஒவ்வொரு மாதமும்‌ சுவாதி நட்சத்திர 
வழிபாடும்‌ நடைபெறுகிறது. 

கருவறையில்‌ லட்சுமி நரசிம்மரை தரிசனம்‌ செய்தால்‌ 
தட்டிப்போன திருமணங்கள்‌ கைகூடும்‌ எனும்‌ நம்பிக்கை உள்ளது. 


திருமணம்‌ கூட்டுவிக்கும்‌ திருமால்‌ தலங்களில்‌ இதுவும்‌ ஒன்று. 


விமான நிலையம்‌ : சென்னை 
ரயில்வே நிலையம்‌ : கடம்பத்தூர்‌ 
பேருந்து நிலையம்‌ : நரசிங்கபுரம்‌ 






+ CO CD COD CD + CO CD + 0040 D+ CO CD சேடு சோடு CO சோடு 4 COCA 


: A ; திருவள்ளூர்‌ மாவட்டத்‌ திருக்கோயில்கள்‌ வழிகாட்டி 


24. அருள்மிகு சந்திரசேகரர்சுவாமி 
திருக்கோயில்‌, (புது) கும்மிடிப்பூண்டி 


கும்மிடிப்பூண்டி புகைவண்டி நிலையத்திலிருந்து இரண்டு 
கிலோ மீட்டர்‌ தூரத்தில்‌ இத்திருக்கோயில்‌ அமைந்துள்ளது. பிரதான 
வாயிற்கதவு தெற்கு நோக்கியும்‌, மூலவர்‌ சன்னதி கிழக்கு 
நோக்கியும்‌ அமைந்துள்ளன. அம்மன்‌ “தெய்வானை அம்பாள்‌” 


எனவும்‌ மூலவர்‌ “சந்திரசேகரர்‌” எனவும்‌ வழங்கப்படுகின்றனர்‌. 


மூலவர்‌ : சந்திரசேகரர்‌ 
உற்சவர்‌ : சந்திரசேகரர்‌ 
அம்பாள்‌ : தெய்வானையம்பாள்‌ 


தல விருட்சம்‌ : வில்வம்‌ 

ஆகமம்‌ : காமிகம்‌ 

திறப்பு : காலை 7.00 - 11.00 / 5.00 முதல்‌ இரவு 7.00 வரை 
திருச்சுற்றில்‌ விநாயகர்‌ சன்னதி மற்றும்‌ சண்முகர்‌ சன்னதிகள்‌ 

அமைந்துள்ளன. காமிக ஆகம முறைப்படி ஒரு கால பூஜை 

நடைபெறுகிறது. காலை 7.00 மணி முதல்‌ 11.00 மணி வரையும்‌ 

மாலை 5.00 மணி முதல்‌ 7.00 மணி வரையும்‌ தரிசனம்‌ செய்யலாம்‌. 


விமான நிலையம்‌ : சென்னை 
ரயில்வே நிலையம்‌ : கும்மிடிப்பூண்டி 
பேருந்து நிலையம்‌ : கும்மிடிப்பூண்டி 










ஸ்ட 





DCDCDC CDE CD CDC 


திருவள்ளூர்‌ மாவட்டத்‌ திருக்கோயில்கள்‌ வழிகாட்டி இ : 


25. அருள்மிகு திருக்கள்ளீஸ்வரர்‌ திருக்கோயில்‌, 


திருக்கண்டலம்‌ 





சென்னையிலிருந்து செங்குன்றம்‌, சோழவரம்‌, காரனோடை 
வழியாக குசஸ்தலை ஆற்றைக்‌ கடந்து பெரியபாளையம்‌ செல்லும்‌ 
சாலையில்‌ கன்னிப்புத்தூரிலிருந்து நான்கு கிலோ மீட்டர்‌ சென்றால்‌ 
திருக்கண்டலம்‌ அடையலாம்‌. திருவள்ளூரிலிருந்து வெங்கல்‌ 


சென்றும்‌ அடையலாம்‌. 


மூலவர்‌ : திருக்கள்ளீஸ்வரர்‌ 
உற்சவர்‌ : திருக்கள்ளீஸ்வரர்‌ 
அம்பாள்‌ : ஆனந்தவள்ளியம்பாள்‌ 






DEED ECD 0202-0200 DCDCDC EDC CDEC 


: A ; திருவள்ளூர்‌ மாவட்டத்‌ திருக்கோயில்கள்‌ வழிகாட்டி 


தலவிருட்சம்‌ : கள்ளி 
ஆகமம்‌ : காமிகம்‌ 


திறப்பு : காலை 7.00 - 12.00 / 4.00 முதல்‌ இரவு 8.00 வரை 


இத்திருக்கோயிலின்‌ தல விருட்சம்‌ கள்ளி ஆகும்‌. கள்ளி 
மரத்தடியில்‌ இறைவன்‌ குடிகொண்டிருந்ததால்‌ “கிருக்கள்ளிநாதர்‌ ' 
என்றும்‌ “திருக்கள்ளீஸ்வரர்‌” என்றும்‌ அழைக்கப்‌ படுகிறார்‌. பிருகு 
முனிவர்‌ இங்கு இருந்த இறைவனை கள்ளி மலரால்‌ வழிபட்டதாக 
தல புராணம்‌ கூறும்‌. அதனால்‌ “திருக்கள்ளிநாதர்‌'” எனப்‌ பெயர்‌ 
பெற்றதாகக்‌ கூறுவர்‌. இத்திருக்‌ கோயிலின்‌ முன்புறம்‌ அமைந்துள்ள 
திருக்குளம்‌ “நந்தி தீர்த்தம்‌” என வழங்கப்படுகிறது. 


திருஞானசம்பந்தர்‌ தேவராத்தில்‌ 11 பாடல்கள்‌ பாடியுள்ளார்‌. 
பாடல்களில்‌ திருக்கள்ளிநாதர்‌ “கள்ளின்மேயான்‌ ” என்றும்‌ 
“சிவானந்தேஸ்வரர்‌” எனவும்‌ அழைக்கப்படுகிறார்‌. அம்மன்‌ 
“ஆனந்தவள்ளியம்பாள்‌” என அழைக்கப்படுகிறார்‌. சிவாகம 
முறைப்படி காலை 8.00 மணி முதல்‌ 9.00 மணி வரை பூஜை 
நடைபெறுகிறது. மாலை 4.00 மணி முதல்‌ 7.00 மணி வரையும்‌ 
சன்னதி திறந்திருக்கும்‌. திருச்சுற்றில்‌ அம்பாள்‌ சன்னதி தவிர 
விநாயகர்‌ சன்னதி, காளத்தி நாதர்‌, பாலமுருகன்‌ சன்னதி, 


சண்டிகேஸ்வரர்‌ சன்னதி, நால்வர்‌ சன்னதி ஆகியவை உள்ளன. 


மூலவர்‌ விமானம்‌ கஜபிருஷ்ட அமைப்பில்‌ உள்ளது. 
இத்திருக்கோயிலில்‌ பிருகு முனிவரும்‌, அகத்தியரும்‌, குச 


லவர்களும்‌, திருஞானசம்பந்தரும்‌ பாடிப்பரவி வணங்கி உள்ளனர்‌. 






CO சேடு COD CD CO CD + CO 040 D+ CO CO CO COD சேடு சோடு 4 COC 


திருவள்ளூர்‌ மாவட்டத்‌ திருக்கோயில்கள்‌ வழிகாட்டி ்‌ இ : 


நவராத்திரி, ஐப்பசி அன்னாபிஷேகம்‌, கந்தசஷ்டி, கார்த்திகை 
சோமவாரம்‌, கார்த்திகை தீபத்திருவிழா, ஆருத்ரா போன்ற 
உற்சவங்களும்‌ நடைபெற்று வருகின்றன. 


விமான நிலையம்‌ : . சென்னை 
ரயில்வே நிலையம்‌ : . பொன்னேரி 
பேருந்து நிலையம்‌ :  கன்னிகைபேர்‌ 






+ CO CD COD CD + CO CD + 0௦% 040 D+ CO CD சோடு சோடு * CO சோடு 4 COCA 


திருவள்ளூர்‌ மாவட்டத்‌ திருக்கோயில்கள்‌ வழிகாட்டி 


26. அருள்மிகு சிங்கீஸ்வரர்‌ திருக்கோயில்‌, 
மப்பேடு 





திருவள்ளூர்‌ மாவட்டத்தில்‌ பூவிருந்தவல்லி - பேரம்பாக்கம்‌ 


சாலையில்‌ அமைந்துள்ளது மப்பேடு என்னும்‌ கிராமம்‌ ஆகும்‌. 


மூலவர்‌ : சிங்கீஸ்வரர்‌ 
உற்சவர்‌ : சிங்கீஸ்வரர்‌ 
அம்பாள்‌ : புஷ்ப குஜாம்பாள்‌ 


தல விருட்சம்‌ : வில்வம்‌ 
ஆகமம்‌ : இலந்தை 
திறப்பு : காலை 7.00 - 12.00 / 
மாலை 4.00 முதல்‌ இரவு 8.00 வரை 











CCDC CDE CDEC Dd 92 rE CD CDC 





திருவள்ளூர்‌ மாவட்டத்‌ திருக்கோயில்கள்‌ வழிகாட்டி ்‌ இ . 


இவ்வூரின்‌ பெயர்க்‌ காரணம்‌ தெளிவாக விளங்கிக்‌ கொள்ள 
போதிய சான்று ஆவணங்களில்‌ இல்லை என்றாலும்‌, 
திருக்கோயிலுடன்‌ தொடர்புடைய தகவல்‌ ஊருக்குப்‌ பெயராக 


அமைந்தததாகத்‌ தெரிவிக்கப்படுகின்றது. 


சீதையைத்‌ தேடிச்‌ சென்ற அனுமன்‌, இவ்வூரில்‌ உள்ள 
சிங்கீஸ்வரர்‌ அந்தி மாலை காலமாகிய சந்தியா காலத்தில்‌ வணங்கி 
வழிபட்டு, தனது வீணையில்‌ அமிர்தவர்ஷினி ராகத்தில்‌ 
இறைவனை மெய்மறந்து துதித்ததாகவும்‌, அதனாலேயே இறைவன்‌ 
அவருக்குத்‌ திசைகாட்டி சீதையைத்‌ தேடிக்‌ கண்டு கொள்ள 
மெய்யான வழியை வழிப்படுத்தியதாகவும்‌ அதனால்‌ மெய்ப்படு - 
மெய்ப்பேடு - மப்பேடு என மருவியதாகவும்‌ புராண வரலாற்றுச்‌ 
செவிவழிச்‌ செய்திகள்‌ தெவிக்கின்றன. 


ராஜ ராஜ சோழ மன்னனின்‌ அண்ணன்‌ ஆதித்த கரிகாலனால்‌ 
இத்திருக்கோயில்‌ கட்டப்பட்டதாகத்‌ தெரிவிக்கப்படுகிறது. 
கிருஷ்ண தேவராயர்‌ ஆட்சிக்‌ காலத்தில்‌ மதுரை தளவாய்‌ அரியநாத 
முதலியார்‌ இத்திருக்கோயிலை விரிவு படுத்தி ராஜகோபுரம்‌ எழுப்பி 
பெரிய மதில்சுவரை புதுப்பித்தார்‌ எனவும்‌, வடகிழக்கு மூலையில்‌ 
மரகதப்‌ பச்சைக்‌ கல்லால்‌ ஆன பாலீஸ்வரர்‌ சன்னதியையும்‌ 


புதுப்பித்தார்‌ எனவும்‌ அறிய முடிகிறது. 


ராஜகோபுரம்‌ வழி நுழைந்தால்‌ சிங்கீஸ்வரர்‌ சன்னதி, 
பாலீஸ்வரர்‌ சன்னதி, வினாயகர்‌ சன்னதி, முருகர்‌ சன்னதி ஆகிய 
சன்னதிகள்‌ உள்ளன. இரண்டு கால பூஜை நடைபெறும்‌ 
இத்திருக்கோயில்‌ தினமும்‌ காலை 7.00 மணி முதல்‌ 12.00 மணி 
வரையும்‌ பிற்பகல்‌ 4.00 முதல்‌ 8.00 மணிவரை தரிசனத்திற்காகத்‌ 
திறந்திருக்கும்‌. 






+ CO CD COD CD + CO CD + CO 040 D+ CO CD CO சோடு CO சோடு 4 COCA 


: A ; திருவள்ளூர்‌ மாவட்டத்‌ திருக்கோயில்கள்‌ வழிகாட்டி 


இலந்தை மரத்தினைத்‌ தலவிருட்சமாகக்‌ கொண்ட 
இத்திருக்கோயிலில்‌ நந்தி சன்னதியின்‌ அருகில்‌ உள்ள ஒரு 
செவ்வகக்‌ கல்லில்‌ ஏறி 
நின்று இறைவனை 
மனம்‌ ஒன்றி வணங்கி 
னால்‌ மூட்டுவலி போன்ற 
வலிகள்‌ தீர்வதாக 


நம்பிக்கைகள்‌ உள்ளன. / 


மூல வர்‌ 





சிங்கீஸ்வரர்‌ என 
அமைக்கப்படுவதற்கு ஏற்றவாறு, அம்பாள்‌ புஷ்ப குஜாம்பாள்‌ என 
அழைக்கப்படுகிறாள்‌. 


இத்திருக்கோயிலில்‌ நந்திநாகர வரி வடிவத்தில்‌ உள்ள 
வளையத்தில்‌ கோர்க்கப்பட்ட வடமொழிச்‌ செப்பேடு விஜய நகர 
காலத்தைச்‌ சார்ந்தது ஒன்று உள்ளது. மப்பேட்டிற்கு அருகில்‌ உள்ள 
திருமங்கலம்‌ என்னும்‌ ஊரைச்‌ சர்வ மான்யமாக மாற்றி 
பிராம்மணர்களுக்கு வழங்கியதைக்‌ குறிக்கிறது. இச்செப்பேட்டின்‌ 
காலம்‌ கி.பி. 1435 ஆகும்‌. 


விமான நிலையம்‌ : சென்னை 
ரயில்வே நிலையம்‌ : திருவள்ளூர்‌ 
பேருந்து நிலையம்‌ : மப்பேடு 






CED CED CED CED CCDC CDE CDEC 


திருவள்ளூர்‌ மாவட்டத்‌ திருக்கோயில்கள்‌ வழிகாட்டி ்‌ இ : 


27. அருள்மிகு பூங்காவனத்தம்மன்‌ (என்கிற) 
அங்காளபரமேஸ்வரி திருக்கோயில்‌, புட்லூர்‌ 


சென்னையில்‌ 
இருந்து திருவள்ளூர்‌ 
செல்லும்‌ வழியில்‌, 
திருநின்றவூர்‌ அடுத்து 0009 
புட்லூர்‌ கிராமத்தில்‌ 
அ ருள்‌ மி கு$ 5 
பூங்காவனத்தம்மன்‌ (௭) இ 1 


அங்காள பரமேஸ்வரி 





அம்மன்‌ திருக்கோயில்‌ 
அமைந்துள்ளது. இத்திருத்தலம்‌ சமீப காலமாக, மிகப்‌ புகழ்பெற்ற 
திருத்தலமாக விளங்குகின்றது. 

இத்திருத்தலத்தில்‌ அன்னை அங்காள பரமேஸ்வரி, 
கர்ப்பிணிப்‌ பெண்‌ ஆகாயத்தைப்‌ பார்த்துப்‌ படுத்திருக்கும்‌ கோலம்‌ 
கொண்டு, சுயம்புருவாய்‌, பக்தர்களுக்கு அருள்புரிகின்றாள்‌. 

விவசாயி ஒருவர்‌, பூங்காவனம்‌ என்னும்‌ பகுதியில்‌ உள்ள 
வயலில்‌ ஏர்‌ உழும்‌ போது ஒரிடத்தில்‌, ஏர்கலப்பையின்‌ கூர்முனை 
பட்டு இரத்தம்‌ வெளியேறியது. இதனைக்‌ கண்டு பயந்த அந்த 
விவசாயி, ஊர்‌ மக்களிடம்‌ இந்த விவரத்தைக்‌ கூறினார்‌. உடன்‌ ஊர்‌ 
மக்கள்‌ அனைவரும்‌ அந்த இடத்தில்‌ தோண்டிப்பார்க்கையில்‌, 
அங்கு புற்றுருவில்‌ அன்னை காட்சியளித்தாள்‌. இவ்வாறு 
பூங்காவனத்தில்‌ தோன்றிய அம்மன்‌ என்பதால்‌, பூங்காவனத்தம்மன்‌ 


என்ற பெயர்‌ வர காரணமாயிற்று என்று தலவரலாறு கூறுகின்றது. 







DDE EDEN 02040 D+ CO CI + CO COI ௪34 சேடு * COCA 


: A ; திருவள்ளூர்‌ மாவட்டத்‌ திருக்கோயில்கள்‌ வழிகாட்டி 


உலக உயிர்கள்‌ அனைத்தையும்‌, கருவாக சுமந்து, நிறைமாத 
கர்ப்பிணிக்‌ கோலத்துடன்‌ இத்தலத்தில்‌ எழுந்தருளியிருக்கும்‌ 
அன்னையானவள்‌, தன்னை நாடிவந்து வணங்கும்‌ கர்ப்பிணி 
பெண்களுக்கு சுகப்பிரசவம்‌ ஏற்படுத்தும்‌ பேற்றினையும்‌, குழந்தை 
வரத்தினையும்‌ வழங்குகின்றாள்‌ என்ற நம்பிக்கையும்‌, மேலும்‌ 
இத்திருத்தலத்திற்கு வந்து அன்னையினைப்‌ பணிந்து வணங்கி, 
மடியேந்தி எலுமிச்சை பழம்‌ பெற்று செல்பவர்கள்‌, விரைவில்‌ 
குழந்தை பாக்கியம்‌ பெறுவர்‌ என்ற நம்பிக்கையும்‌ பக்தர்களிடம்‌ 
மேலோங்கி உள்ளது. 

வாரந்தோறும்‌ செவ்வாய்க்‌ கிழமை, வெள்ளிக்‌ கிழமை 
ஞாயிற்றுக்‌ கிழமைகளிலும்‌, மாதந்தோறும்‌ அமாவாசை மற்றும்‌ 
பெளர்ணமி தினங்களிலும்‌ ஏராளமான பக்தர்கள்‌, 


இத்திருத்தலத்திற்கு வந்து அன்னையினை வணங்கி அருள்‌ 


பெற்றுச்‌ செல்கிறார்கள்‌. 
மூலவர்‌ : அருள்மிகு அங்காளபரமேஸ்வரி 
உற்சவர்‌ : அருள்மிகு அங்காளபரமேஸ்வரி 
தலவிருட்சம்‌ : வேம்பு 
கோயில்‌ நடைத்திறப்பு : காலை 6.00 - 2.00 
3.00 முதல்‌ இரவு 8.00 வரை 
அமாவாசை, பெளர்ணமி 
விசேஷ காலங்களில்‌ - காலை 6.00மணி முதல்‌ இரவு 10.00 
மணி வரை 
முக்கிய திருவிழா - மாசி அமாவாசை மயானகொள்ளை 






DCDCDC CDC CD CDC 





LAOP SOL AP AOE AO OL IOP AOL AON AO IOP SOL AOP MOL IOP SOLA 


திருவள்ளூர்‌ மாவட்டத்‌ திருக்கோயில்கள்‌ வழிகாட்டி இ : 


28. அருள்மிகு திருவுடையம்மன்‌ உடனுறை 
திருமணங்கீஸ்வரர்‌ திருக்கோயில்‌, மேலூர்‌ 





இச்சா சக்தி, ஞான சக்தி, கிரியா சக்தி ரூபங்களாக விளங்கும்‌ 
திருவுடையம்மன்‌, வடிவுடையம்மன்‌, கொடியிடையம்மன்‌ என 
போற்றப்படும்‌ முப்பெரும்‌ தெய்வங்களில்‌ இச்சா சக்தியான 
திருவுடையம்மன்‌, மேலூர்‌ என்னும்‌ திருத்தலத்தில்‌ 
அருள்புரிகின்றார்‌. 


இத்திருத்தலத்தில்‌ திருவுடையம்மனை எழுந்தருள 
செய்வதற்காக சிற்பி ஒருவர்‌ எங்கெங்கோ அலைந்துதிரிந்து 


இறுதியாக மலைமுகட்டில்‌ ஏற்புடைய பாறை ஒன்றைக்‌ கண்டு, 







CCDC CDE EDEN EDGE DCCC EDC 00% 0205 சே: 


்‌ இ திருவள்ளூர்‌ மாவட்டத்‌ திருக்கோயில்கள்‌ வழிகாட்டி 


அதனை மலைக்கு கீழே கொண்டுவந்து சிற்பமாக வடித்திட 
முடிவெடுத்து அப்பாறையினை அங்கிருந்து அகற்றிட 
முயன்றபோது, அம்முயற்சி கைகூடாமல்‌ பாறை மலையிருந்து கீழே 
விழுந்து மூன்று துண்டுகளானது. இதனால்‌ துயருற்ற சிற்பி தனது 
கைகளை துண்டாக்கிக்கொள்ள எண்ணியபோது, அண்டம்‌ 
போற்றிடும்‌ சக்தியானவள்‌ சிற்பி முன்தோன்றி தவறு உன்னிடத்தில்‌ 
இல்லையென்றும்‌, முப்பெரும்‌ சக்திகளாக உருவெடுக்கவே 
மூன்று பாகங்களானோம்‌ என்றும்‌ இவைகளை தெய்வங்களாக 
வடிவமைக்குமாறு கூறி மறைந்தார்‌ என்றும்‌ அதன்படியே 
திருவுடையம்மன்‌, வடிவுடையம்மன்‌, கொடியிடையம்மன்‌ 
உருவானார்கள்‌ என ஐதீகமாகக்‌ கூறப்படுகிறது. இந்நிகழ்வு 
நடந்தேறியது ஒரு பெளர்ணமி தினம்‌ என்பதால்‌ இம்முப்பெரும்‌ 
சக்திகள்‌ கோலேச்சும்‌ மேலூர்‌, திருவொற்றியூர்‌, திருமுல்லைவாயில்‌ 
ஆகிய மூன்று திருத்தலங்களும்‌ பெளர்ணமி தினங்களில்‌ 
சிறப்புற்று விளங்குகின்றது. 


இத்தலத்தில்‌ உள்ள இறைவன்‌ திருநாமம்‌ திருமணங்கீஸ்வரர்‌ 
என்பதாகும்‌. தனவான்‌ ஒருவன்‌ தனது பசுக்களில்‌ ஒன்று 
அருகிலுள்ள கானகத்திற்கு சென்றுவிட்டு பின்‌ தனது இல்லத்திற்கு 
வந்து அதன்‌ கன்றுக்கு பாலூட்டுவதை வழக்கமாக 
கொண்டிருப்பதைக்‌ கண்டான்‌. ஒருநாள்‌ அப்பசுவினை 


பின்தொடர்ந்து சென்றபோது அந்த கானகம்‌ முழுவதும்‌ சுகந்த 


நறுமணம்‌ பரவியிருப்பதை உணர்ந்து, அந்த நறுமணம்‌ வந்த 


திசையை நோக்கியபோது, தன்‌ பசுவானது மேடான ஒரு 






CO CD COD CD CO CD + CO 040 D+ CO CO CO COD சேடு சோடு 4 COC 


திருவள்ளூர்‌ மாவட்டத்‌ திருக்கோயில்கள்‌ வழிகாட்டி ்‌ இ ்‌ 


இடத்திலிருந்த “சரக்கொன்றை” மரத்தின்கீழ்‌ பால்‌ 
பொழிந்துகொண்டிருப்பதையும்‌ அங்கு லிங்க வடிவில்‌ இறைவன்‌ 
வீற்றிருப்பதையும்‌ கண்டு ஆனந்தமடைந்தார்‌. சுகந்தமணத்தோடு 
இறைவனை கண்டதால்‌ சுகந்தீஸ்வரர்‌ என்ற திருநாமம்‌ சூட்டி 
வழிபட்டுவந்தார்‌. இந்த திருநாமம்‌ நாளடைவில்‌ திருமணங்கீஸ்வரர்‌ 
என மருவி நிலைபெற்றுள்ளது. 


இத்திருத்தலத்தில்‌ மிளகு வியாபாரியால்‌ கட்டப்பட்ட 16 கால்‌ 
மண்டபம்‌ உள்ளது. இதற்கு மிளகு மாற்றியான்‌ மண்டலம்‌ என 
பெயர்சுட்டப்பட்டுள்ளது. இத்திருத்தலத்தின்‌ மேற்கே சுரங்கப்பாதை 
உள்ளதாகவும்‌, அது திருவொற்றியூர்‌ வரை நீண்டுள்ளதாகவும்‌ 
கருத்து நிலவுகின்றது. வடக்கே யோகபிரம்மா என்ற பெயரில்‌ 
நான்முகன்‌ முனிவர்‌ தோற்றத்தில்‌ காட்சியளிக்கின்றார்‌. இது 
வேறெங்கும்‌ காண இயலாத காட்சியாகும்‌. இத்திருத்தலம்‌ 900 
ஆண்டுகள்‌ பழைமையானதென்றும்‌, சோழர்கள்‌ காலத்து 
திருத்தலமெனவும்‌ தெரியவருகின்றது. 

காஞ்சிபுரத்தை தலைமையிடமாகக்‌ கொண்டு ஆட்சிபுரிந்த 
பல்லவர்கள்‌ காலத்தில்‌ இவ்வூர்‌ சாம்ராஜ்ஜியத்தின்‌ மேல்பகுதியில்‌ 
அமைந்திருந்ததால்‌ மேலூர்‌ என பெயர்‌ பெற்றுள்ளதாக 


தெரியவருகிறது. 

மூலவர்‌ : திருமணங்கீஸ்வரர்‌ 
உற்சவர்‌ :  திருமணங்கீஸ்வரர்‌ 
அம்பாள்‌ : திருவுடையம்மன்‌ 






சோ: CD COD CD + CO CD + CO 040 D+ CO CD CO சோடு * CO சோடு 4 COCA 


: A ; திருவள்ளூர்‌ மாவட்டத்‌ திருக்கோயில்கள்‌ வழிகாட்டி 


தல விருட்சம்‌ : சரக்கொன்றை மரம்‌ 

ஆகமம்‌ : காமிகம்‌ 

திறப்பு : காலை 7.00-12.00 / 4.00 முதல்‌ 
இரவு 8.00 வரை 

விசேஷ காலம்‌ - மாதந்தோறும்‌ பெளர்ணமி தினம்‌ 


இத்திருத்தலம்‌ சென்னை, திருவொற்றியூரிலிருந்து 
பொன்னேரி செல்லும்‌ பாதையில்‌ 15 கிலோமீட்டர்‌ தூரத்தில்‌ உள்ளது. 
சென்னை சென்ட்ரல்‌ ரயில்‌ நிலையத்திலிருந்து 23 கிலோ மீட்டர்‌ 
தூரத்தில்‌ பொன்னேரி மார்க்கத்தில்‌ அமைந்துள்ளது. 


மேலும்‌ விவரங்களுக்குத்‌ தொடர்பு கொள்ள : 


மின்னஞ்சல்‌ : metur;thirumanagieewarkovil@gmail.com 






ு ௪௪050௩ ௪0%0௪02 ௪05௪0௩0௪05 0: 





ன COD COD CD + CO + OD + CO+ CO + 


திருவள்ளூர்‌ மாவட்டத்‌ திருக்கோயில்கள்‌ வழிகாட்டி ்‌ இ 


29. அருள்மிகு திருபாலீஸ்வர சுவாமி 
திருக்கோயில்‌, திருப்பாலைவனம்‌ 


அவ்வப்‌ வண்கைகைகைவ்வைய படம்‌ பலர்‌ ஐ 
| J ணாள ௮-0 பி கணவரா. 


ரட்ட அட 
ப 


(ச 9] 
இ) 
ஐ) 
ஐ) 
த 
1 
ஐ 
(இ) (8 
4 
_ IR 
-) 


|| 


ll 


| 


EE 





திருவள்ளூர்‌ மாவட்டத்தில்‌ பழமையான திருக்கோயில்களில்‌ 
ஒன்று திருப்பாலைவனம்‌ கிராமத்தில்‌ அமைந்துள்ள அருள்மிகு 
திருபாலீஸ்வர சுவாமி திருக்கோயில்‌ ஆகும்‌. 


இத்திருக்கோயில்‌ முதலாம்‌ இராஜேந்திர சோழன்‌ காலத்தில்‌ 
கட்டப்பட்டதாக தெரிய வருகிறது. அவன்‌ தனது பெரும்படையுடன்‌ 






+ CO CD COD CD + CO CD + CO 040 D+ CO CD சேடு சோடு * CO சோடு 4 COCA 


இ திருவள்ளூர்‌ மாவட்டத்‌ திருக்கோயில்கள்‌ வழிகாட்டி 


வடபுலம்‌ சென்று வெற்றிக்கொடி நாட்டி திரும்பியபோது 
பாலைமரங்கள்‌ நிறைந்துள்ள இப்பகுதியில்‌ தங்கி ஒய்வெடுத்தான்‌. 
அதுசமயம்‌ ஒருபாலைமரத்தில்‌ பிணிக்கப்பட்டிருந்து யானை 
மூர்ச்சையடைந்து விழுந்தது. அம்மரத்தில்‌ ஏதோ மர்மம்‌ இருப்பதாக 
மன்னனுக்குத்‌ தோன்றவே அவன்‌ அம்மரத்தை வெட்டப்‌ 
பணித்தான்‌. கோடாரிப்‌ பட்ட இடத்திலிருந்து குருதி வெளிப்பட்டது, 
உடனே அரசன்‌ அம்மரத்தை வெட்டுவதை நிறுத்தி அகழ்ந்து 
பார்த்தான்‌. 

அப்போது தேவர்களால்‌ பிரதிஷ்டை செய்யப்பட்ட லிங்க 
வடிவில்‌ இருந்த இறைவனின்‌ தலைமீது கோடாரிபட்ட இடத்தில்‌ 
குருதி வெளிப்பட்டதையுணர்ந்து மனம்பதைத்தும்‌, பரவசம்‌ 
கொண்டும்‌, ஆனந்தமடைந்தான்‌. உடன்‌ ஒரு கோவிலையும்‌ எழுப்பி 
ஆராதனைகள்‌ செய்ய ஆணையிட்டான்‌. அன்று அவனால்‌ 
எழுப்பப்பட்ட கோயிலே தூங்கானைமாடமாக அமைந்த திருப்பாலீசப்‌ 
பெருமான்‌ கருவறைக்‌ கோயிலாகும்‌. அம்மன்னனால்‌ கோடாரி 


இடப்பட்ட தழும்பு இன்றும்‌ காணமுடிகின்றது. 


இத்திருக்கோயிலில்‌ அருள்மிகு திருபாலீஸ்வர பெருமானை 
வலமாக கொண்டு அருள்மிகு லோகாம்பிகாதேவி சன்னதி 
அமைந்துள்ளது. இத்தளத்தில்‌ திருமணத்தடங்கல்கள்‌ 
உள்ளவர்கள்‌ நேர்ந்து கொண்டால்‌, திருமணம்‌ கைகூடும்‌ என 


நம்பப்படுகிறது. 


தேவர்களும்‌, அசுரர்களும்‌ திருப்பாற்கடலை அமுதம்‌ 
வேண்டிக்‌ கடயத்‌ தொடங்கிய நாள்‌ அமாவாசை. ஆலகாலவிஷம்‌ 






CO CD CO 0:0௦:0௦ 040 D+ CO CO CO COD சேடு சோடு 4 COC 


திருவள்ளூர்‌ மாவட்டத்‌ திருக்கோயில்கள்‌ வழிகாட்டி ்‌ இ : 


வெளிப்பட்ட நாள்‌ 





அமாவாசைக்குப்‌ பத்தாம்‌ 
நாளாகிய தசமி திதி. அமுதம்‌ 
கிடைக்கப்பெற்ற நாள்‌ 
பதினோராம்‌ நாளாகிய 
ஏகாதசி. அசுரர்களைப்‌ 
புறக்கணித்துத்‌ தாங்கள்‌ 
மட்டும்‌ அமுதத்தை 
உண்ணுதற்கு மறைவான 
இடம்‌ தேடி தேவர்கள்‌ 
அ டைந்த நாள்‌ 
பன்னிரெண்டாம்‌ நாளாகிய 
த்வாதசி நாளாகும்‌. அவர்கள்‌ அமுதத்தை உண்ணுவதற்குத்‌ 
தேர்ந்தெடுத்த மறைவான இடம்‌ இன்றைய திருப்பாலைவனம்‌ 
பகுதியாகும்‌. 





இறைவனைப்‌ பூசித்த நாள்‌ “திரயோதசி” அதாவது 
பதிமூன்றாம்‌ நாள்‌ நேரம்‌ மாலை 4.30 முதல்‌ 6.30 மணி 
சுக்லபக்ஷத்துப்‌ பிரதோஷகாலம்‌. அந்த நேரத்தில்தான்‌ இறைவன்‌ 
நந்திதேவரின்‌ தலைமீது நின்று “சந்தியாத்தாண்டவம்‌” எனும்‌ 
நடனத்தை முப்பத்து முக்கோடி தேவர்களும்‌ காணுமாறு ஆடியதாக 
புராணம்‌ புகழ்கின்றது. இதன்படிப்‌ பார்த்தால்‌ முதன்‌ முதலில்‌ 
ப்ரதோஷ வழிபாடு தோன்றிய திருத்தலம்‌ திருப்பாலைவனமே 
என்பது புலனாகிறது. எனவே, இத்திருத்தலத்தில்‌ ப்ரதோஷ 






CD CDE EDC CDE 00 





2 ௪3௩0௪05௪05 ௪05 00௪05 சே 


: A ; திருவள்ளூர்‌ மாவட்டத்‌ திருக்கோயில்கள்‌ வழிகாட்டி 


வழிபாட்டை நாம்‌ செய்தோமானால்‌ நமக்கு எல்லா நன்மைகளும்‌ 


கைகூடும்‌ என்பது திண்ணம்‌. 


மூலவர்‌ :  திருப்பாலீஸ்வர சுவாமி 

உற்சவர்‌ :  திருப்பாலீஸ்வர சுவாமி 

அம்பாள்‌ :  லோகாம்பிகாதேவி 

தலவிருட்சம்‌ : ஆலமரம்‌ 

ஆகமம்‌ : காரண ஆகமம்‌ 

நடைதிறப்பு : காலை 7.00 மணி முதல்‌ 12.00 மணிவரை 


மாலை 4.30 மணி முதல்‌ 8.30 மணிவரை. 
இத்திருக்கோயில்‌, சென்னையிலிருந்து பொன்னேரி 
செல்லும்‌ சாலை மார்க்கத்தில்‌ சென்னையிலிருந்து 45 கிலோமீட்டர்‌ 
தூரத்திலும்‌, பொன்னேரியிலிருந்து 11 கிலோமீட்டர்‌ தூரத்திலும்‌, 


தச்சூர்‌ கூட்டுச்சாலையிலிருந்து 2 கிலோமீட்டர்‌ தூரத்திலும்‌ 
அமைந்துள்ளது. 






DCDCDC CDC CED CDE 





ண்ட 





அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில்‌, திருத்தணி 


